நீலகேசி 


0.9 !? COLLEGE 
உரை நூல் ) 


கும்பகேகாணம் கல்லூரி முன்னாள் 

பிரின்ஸிபால் , 
பேராசிரியர் , திரு . A. சக்கரவர்த்தி M.A. , I.E.S. 

அவர்கள் ஆங்கில உரையை - 


பன்மொழிப்புலவர் , 
கா . அப்பாத்துரைப் பிள்ளை M.A. I.T. , 

அவர்கள் தமிழாக்கியது . 


பாரி நிலையம் 
பிராட்வே , 

சென்னை -1 . 


முதற் பதிப்பு பிப்ரவரி 1955 
உரிமை பதிவு பெற்றது . 


விலை ரூபா ஒன்றரை. 


அச்சிட்டது : 
திருவல்லிக்கேணி , சென்னை - 5 . 


பாலுஸேரி பிரஸ் : 


பொருளடக்கம் 


மட்லம் 


1 . 


ஆராய்ச்சியும் கதைச் சுருக்கமும் 


பக்கம் 


நூன் முகம் 


1 


நூலாசிரியர் 


||| 


5 


10 


11 


18 


நீலகேசி உரையாசிரியர் 
நீலகேசி என்ற பெயரும் 

கதை மரபும் 
இலக்கியப் பண்பு 
அறிவியற் பண்பு 
கொல்லாமை நெறியும் 
இந்திய சமயக் கோட்பாடுகளும் 
சமணர் வாழ்வியல் - ஒழுக்கமுறை 


19 


21 


27 


மடலம் 2 . 


32 


- 


சமய பேத விளக்கம் 
1 . சமண சமயக் கோட்பாடுகள் 
2. புத்த சமயம் 
3. ஆசீவக நெறி 


35 


-- 


38 


in 


43 


47 


4. சாங்கிய வாதம் 
5. வைசேடிக வாதம் 
6. வேதவாதம் அல்லது மீமாம்சை 
7 .. 


|| 


48 


பூத வாதம் 


49 


51 


56 


60 


62 


மடலம் 3 . 
1. தர்ம உரை 
2. குண்டலகேசி வாதம் 
3. அர்க்க சந்திர வாதம் 
4. மொக்கல வாதம் 
5. புத்தவ தம் 
6. ஆசீவக வாதம் 
7. சாங்கிய வாதம் 
8. வைசேடிக வாதம் 
9. வேத வாதம் 
10. பூத வாதம் 


H- 


85 


91 


96 


- 


101 


108 


பதிப்புடை 


நீலகேசி சிறு பஞ்ச காவியங்களுள் 
ஒன்று . இது குண்டலகேசி என்னும் புத்த 
சமய நூலுக்குக் கண்டன நூலாகச் சமய 
திவாகர வாமன முனிவர் என்ற சமண சமய 
முனிவரால் இயற்றப் பெற்றது . இந்நூல் 
தருமவுரைச் சருக்கம் , குண்டலகேசி வாதச் 
சருக்கம் , அருக்க சந்திர வாதச் சருக்கம் , 
மொக்கல வாதச் சருக்கம் , புத்த வாதச் 
சருக்கம் , ஆஜீவக வாதச் சருக்கம் , சாங்கிய 
வாதச் சருக்கம் , வைசேடிக வாதச் சருக்கம் , 
வேத வாதச் சருக்கம் , பூத வாதச் சருக்கம் , 
எனப் பத்துப் பிரிவுகள் கொண்டது . இதில் 
வரும் பொருள்கள் , பல மதங்களின் நுட்ப 
வாதங்களைக் கொண்டவை . 

நீலகேசி என் னும் சமண சமயப் பெண் 
மணி , பல மதத் தலைவர்களிடம் தருக்க 
முறைப்படி வாதஞ் செய்து , சமண சமய 
நெறியே முன்பின் முரணில்லாத சத்திய 
நெறியுடையதென நிலை நாட்டுகின்ற வகை 
யில் , ஆசிரியர் தத்துவப் பொருள் செறிந்த 


vi 


முறையில் இந்நூலை ஆக்கியுள்ளார் . வட 
மொழிப் பயிற்சியில்லாத தமிழர்கள் , பல 
மத தத்துவங்களைத் தமிழ் மொழியிலே 
அறிந்து கொள்வதற்கு , இது ஒரு சமய திவா 
கரமாய் (சூரியனாய் ) விளங்குகின்றது . 


இந்த அரிய தத்துவக் களஞ்சியத் தமிழ் 
நூலை , பல வடமொழி ஆங்கில நூல்களுக்கும் , 
தமிழ்ப் பெரு நூல்களுக்கும் விளக்கம் எழுதி 
வெளியிட்டு உதவிவரும் , தத்துவப் பேரா 
சிரியர் , திருவாளர் A. சக்கரவர்த்தி எம் . ஏ . 
ஐ . இ . எஸ் . அவர்கள் , பத்தொன்பது 
ஆண்டுகளுக்கு முன்னே செம்மையாக 
ஆராய்ந்து , அச்சிற் பதிப்பித்து வெளி 
யிட்டார் . அந்தப் பதிப்பு நூலில் பேரா 
சிரியர் அவர்கள் , நீலகேசியின் மூல நூலி 
லுள்ள பல மதங்களின் வாதப் பிரதி வாதங் 
களை , முன்னூறு பக்கங்கட்கு மேல் ஆங்கில 
மொழியில் மிக்க தெளிவாகவும் விரிவாகவும் 
எழுதிச் சேர்த்துள்ளார் . 


இந்த நீலகேசி ஆங்கில உரையைத் 
தமிழொன்றினையே அறிந்த தமிழ்ப் புலவர் 
களும் , பிறரும் , நூலின் மூல தத்துவ விளக் 
கங்களை அறிய இயலாமலிருந்தது . இக்கார 
ணத்தால் பல தமிழன்பர்கள் இது தமிழ் 


vii 


உரையில் வெளிவந்தால் , தமிழுலகுக்கு மிக்க 
உபகாரமாயிருக்கும் என்று தம் கருத்தை 
வெளியிட்டார்கள் . 

இதனையறிந்த யான் , பேராசிரியர் திரு . 
சக்கரவர்த்தியார் அவர்களை அணுகிப் பல 
தமிழ் அன்பர்களின் அவாவை வெளியிட் 
டேன் . அப்பெரியார் அவர்கள் எம் நீலகேசி 
ஆங்கில உரையைத் தக்கவரைக் கொண்டு 
தமிழாக்கி வெளியிடுக என , எனக்கு அன் 
புடன் அனுமதி அளித்தார் . 

அந்த அனுமதியின் பேரில், பன் 
மொழிப் புலவர் திரு . கா . அப்பாத்துரைப் 
பிள்ளை எம் . ஏ . , எல் . டி . அவர்களை நெருங் 
நீலகேசி ஆங்கில உரையைத் தமிழாக்கிக் 
கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டேன் . 
திரு . பிள்ளை அவர்கள் , மூல 

நூலின் 
பொருள் கெடாது , செந்தமிழ் நடையில் 
நீலகேசி தமிழ் உரை நூலை மிக்க அழகாக 
எழுதித் தந்தார் . இதனை நான் , பல நல்ல 
தமிழ் நூல்களை வெளியிடும் பாரி நிலையத்தா 
ரிடம் அளித்தேன் . பாரி நிலையத்தார் 
அவர்கள் இதனை அணிபெற அச்சிட்டுத் 
தமிழுலகுக்கு அளித்தமைக்கு , நான் மிக்க 

நன்றி யுடையவனாவேன் . 
சென்னை , 

இங்ங்னம் , 
14-2-55 . 

மே . சக்கரவர்த்தி . 


நீலகேசி மூலத்திலுள்ள 
கடவுள் வாழ்த்து . 


நல்லார் வணக்கப் படுவான் ; 

பிறப்பாதி நான்கும் 
இல்லான் ; உயிர்கட் ( கு ) இடர்தீர்த் ( து ) 

உயரின்ப மாக்குஞ் 
சொல்லான் ; தருமச்சுடரான் ; 

எனுந் தொன்மையினால் 
எல்லாம் உணர்ந்தான் ; 

அவனே இறையாக ஏத்தி . 


நீலகேசி 


ஆராய்ச்சியும் கதைச் சுருக்கமும் 

மடலம் ( 1 ) நூன்முகம் . 
நீலகேசி என்ற இந்நூலின் பெயரைப்பற்றி ஆராய்ச்சி 
யாளர்களிடையே கொள்கை வேற்றுமைகள் ஏற்பட் 
டிருக்கின்றன . இந்நூலின் ஒவ்வொரு மடலத்தின் இறுதி 
யிலும் இதன் பெயர் குறிப்பிடப்படும் போது , நீலகேசி 
என்ற பெயருடன் திரட்டு என்ற சொல்லும் சேர்க்கப் 
பட்டு நீலகேசித் திரட்டு என்று காணப்படுகிறது . திரட்டு 
என்ற இச்சொல்லே மேற் குறிப்பிட்ட வேற்றுமைகளுக்கு 
அடிப்படைக்காரணமாகும் . திரட்டு என்பது பொதுவாகத் 
தொகுப்பு அல்லது சுருக்கம் என்று பொருள்படும் . ஆகவே 
நீலகேசித் திரட்டு என்ற பெயர், இந்நூல் ஒரு பெருநூலின் 
தொகுப்பு அல்லது சுருக்கம் என்பதை உணர்த்துவதாகச் 
சிலர் கொண்டனர் . 


1 


நீலகேசி 


ஆனால் இந்நூலை மேற்போக்காகப் பார்ப்பவர்களுக் 
குக்கூட , இது ஒரு நூலின் தொகுப்போ சுருக்கமோ 
அன்று ; முழுமுதல் நூலேஎன்பது நன்குபுலப்படும் . ஆகவே 
இந்நூலின் பெயர் நீலகேசித் திரட்டு என்று கொள்பவர் 
கள் திரட்டு என்ற சொல்லுக்கு வேறு பொருள் கொள்ள 
லாயினர் . ஒரு சாரார் திரட்டு என்பது உண்மையில் 
தெருட்டு என்றிருக்கவேண்டும் எனக் கூறினர் . ஆனால் 
நூலின் ஏட்டுப்படியில் ஓரிடம் நீங்கலாக எல்லா இடங் 
களிலும் திரட்டு என்ற சொல்லே தெளிவாக வழங்கப் 
பெறுகிறது . இது உண்மையில் பாடபேதமாகக் கூடக் 
கிட்டவில்லையாதலால் , இத்திருத்தம் திருத்துவோரின் நுண் 
ணிய திறத்தை உணர்த்தும் கற்பனையாகவே கொள்ளத் 
தக்கதா யிருக்கின்றது . 


ஆயினும் தெருட்டு என்ற திருத்தத்தை ஏற்பதானால் 
அது இந்நூலைக் குறிக்க மிகச் சிறந்த சொல் என்பதில் 
ஐயமில்லை. ஏனெனில் இந்நூல் உண்மையிலேயே சமய 
அறிவு கொளுத்த எழுந்தது . தெருட்டு என்பது தெளிவு 
படுத்துவது என்று பொருள்படும் . ஆகவே சமயக் கோட் 
பாடுகளைத் தெளிவுபடுத்தும் இந்நூலுக்கு இப்பெயர் 
பொருந்துவதேயாகும் . 

இன்னும் சிலர் நீலகேசித் திரட்டு என்ற பெயரை 
நூலின் பெயராகக் கொள்ளாமல் , நூலினது உரையின் 
பெயராகவே கொள்கின்றனர் . திரட்டு என்ற சொல்லைத் 
தெருட்டு என்றே கொண்டால் உரையினைக் குறிக்க இச் 
சொல் இன்னும் பொருத்த மிக்கதாகும் . ஏனெனில் நீல 
கேசியின் பொருள்களைத் தெளிவுபெற விளக்குவதே இவ் 
வுரை . மேலும் இவ்வுரையாசிரியர் பெயருடன் இது 


2 


ஆராய்ச்சியும் கதைச் சுருக்கமும் 


உடையவர் . 


தொடர்பு உடையது . அவர் பெயர் சமய திவாகர முனிவர் 
என்பது . 

சமண இலக்கியத்தில் அவர் உயர்ந்த மதிப்பு 

சமய திவாகரர் என்ற அவர் பெயரே அறி 
யாமை இருளகற்றும் சமய ஞாயிறு என்று பொருள்படுவ 
தாகும் . ஆகவே அத்தகைய ஞாயிறு போன்ற அறிஞர் 
எழுதிய விளக்கத்துக்குத் தெருட்டு என்ற பெயர் சூட் 
டப்பட்டிருக்குமானால் , அது மிகவும் ஏற்புடையதே என் 
பதில் ஐயமில்லை . நீலகேசித் திரட்டு அல்லது தெருட்டு 
இவ்வகையில் நூலின் உரையின் பெயரானால் , நூலின் 
பெயர் நீலகேசி என்றே அமையும் . 


எது எப்படியாயினும் , முழுமுதல் நூலாகிய இந் 
நூலுக்கு நீலகேசி என்ற பெயரே பொருத்தமானது என்ற 
நோக்கத்துடன் , எம் வெளியீட்டிலும் இதனை நீலகேசி 
என்றே முதலில் குறித்தோம் . முதற்பதிப்பு அச்சகம் 
சென்றபின் , எமது இம்முடிவு மற்றும் ஒருவகையில் உறுதி 
யடைந்தது . பவானந்தம் பிள்ளையவர்களால் பதிப்பிக்கப் 
பெற்ற யாப்பருங்கல விருத்தியுரையில் இந்நூலின் பெயர் 
குறிப்பிடப் பெறும் இடங்களிலெல்லாம் , நீலப் என்றும் 
நீலகேசி என்றும் மட்டுமே குறிப்பிடப்படுகின்றது . 
ஓரிடத்தில் தருக்கமாவன : ஏகாந்த வாதமும் அனேகாந்த 
வாதமும் என்பன . அவை குண்டலம் , நீலம் , பிங்கலம் , 
அஞ்சனம் , தத்துவதரிசனம் , காலகேசி முதலிய செய்யுட் 
களுள்ளும் சாங்கிய முதலிய ஆறு தரிசனங்களுள்ளும் 
கண்டு கொள்க என்றும் , இன்னோரிடத்தில் ( 487- ம் பக் 
கம் ) " சிந்தாமணி , சூளாமணி , குண்டலகேசி , நீலகேசி , 
அமிருதமதி என்பவற்றின் முதற்பாட்டு , வண்ணத்தான் 
வருவன " என்றும் குறிப்பிடப்படுகிறது . இங்கே நீல 
கேசித் திரட்டு என்ற பெயரில்லாததுமட்டுமன்று , நீலகேசி 


3 


நீலகேசி 


என்ற பெயர்கூட அதனுடன் ஒப்புடைய குண்டலகேசி , 
பிங்கலகேசி , காலகேசி , அஞ்சனகேசி முதலிய நூல்களைப் 
போலவே , கேசி என முடிவது காணலாம் . நூலாசிரியர் 
இவ்வகை நூல்கள் பெரும்பாலும் கேசி என்று முடிவதை 
எண்ணியும் , இந்நூல் குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுந்த 
தாதலால் அதன் முடிவை எண்ணியும் நீலகேசி என இதற் 
குப் பெயரிட்டன ராதல்வேண்டும் . 

நீலகேசி என்ற ஒரு பெயரே நூற் பெயர் என்று 
கொள்வது சால்புடையதாயினும் , திரட்டு என்ற சொல் 
அதனைக் குறிக்க ஆசிரியராலோ, பின் வந்தவராலோ 
சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று எண்ண இடமில்லாம 
லில்லை . ஏனெனில் திரட்டு என்ற சொல் வடமொழியி 
லுள்ள சங்கிரகம் என்ற சொல்லுடன் இயைபுடைய 
தாகும் . இந்நூலை ஒப்ப பல சமயநெறிகளை விளக்கும் 
பிற நூல்கள் பலவும் வடமொழியில் சங்கிரகம் என்ற 
சொல்லடுத்தே பெரும்பாலும் வருகின்றன . சாயண மாத 
வரின் சர்வதர்சன சங்கிரகம் , ஹரிபத்ர சூரியின் ஷட்தர் 
சன சமுச்சயம் , சங்கராசாரியரின் சர்வசித்தாந்த சங்கிர 
கம் ஆகியவற்றின் பெயர்களைக் காண்க . இப் பல்வேறு 
நூல்களைப்போலவே , நீலகேசியும் பிறர் மதம் விளக்கி 
மறுத்துத் தன் மதம் நிறுவுவதனால் , அவற்றைப் போலவே 
சங்கிரகம் அல்லது திரட்டு என்று குறிக்கப்பட்டிருக்கக் 
கூடும் . 

நூற்பெயரின் இவ்வாராய்ச்சி முடிபு எதுவாயினும் 
ஆகுக . இது ஒரு முழு நூல் என்பதிலும் , இதனைக்குறிக்க 
வழங்கிய பொதுப் பெயர் நீலகேசி என்பதிலும் ஐயமேற் 
பட இடமில்லை. ஆயினும் நூலைப் பதிப்பிக்கும்போது 
நூலின் பெயரைத் தலைப்பில் மட்டுமே நீலகேசி என்று 


4 


நூலாசிரியர் 


கால 


குறிப்பிட்டுப் பதிப்பில் எங்கும் எட்டுப்படியில் கண்ட 
தொடர்களை மாற்றாது அப்படியே அச்சிட்டுள்ளோம் . 

2. நூலாசிரியர் 
நீலகேசியின் நூலாசிரியரைப்பற்றி நாம் எதுவுமே 
அறியக்கூடாத நிலையில் இருக்கிறோம் . ஆசிரியர் பெயர் , 
இடம் , காலம் எதுவும் தெரியவில்லை . உரையாசிரியரும் 
இவை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை . அவர் காலத்தி 
லேயே இவை அறியப்படாது போயினபோலும் . புறச் 
சான்றுகள் கிடைக்காததுடனன்றி , அகச் சான்று கூட 
மிகக் குறைவே . அதனால் ஆசிரியர் பெயரும் இடமும் 
அறியக்கூடவில்லையாயினும் , 

ஓரளவு 

வரையறை 
மட்டும் ஏற்பட முடிகிறது . சமண சமயநெறியை அலசிக் 
காட்ட முயலும் இவ்வாசிரியர் , தமிழில் வேறெந்த சமண 
நூல்களையும் குறிப்பிடாமல் மூன்று நூல்களை மட்டும் மேற் 
கோளாகக்கொண்டு குறிக்கிறார் . அவை தொல்காப்பியம் 
நாலடியார் , திருக்குறள் ஆகியவை . இவை மூன்றுமே 
சமணரால் இயற்றப்பட்டவை என்று கொள்ள இடமுண்டு . 
முதலது இலக்கண 

நூல்; பிந்திய இரண்டும் ஒழுக்க நூல்கள் . 
இவையன்றி வேறு சமண நூல்களை அவர் குறிப்பிடாதது 
கவனிக்கத்தக்கது . சமய ஆராய்ச்சி செய்யும் இவ்வாசிரி 
யர் இவைபோலப் பிற சமண நூல்களும் இருந்திருப்பின் 
குறிப்பிடாதிரார் என்பது உறுதி . ஆகவே , அவை மூன்றே 
யன்றி மற்றெச் சமண நூலும் அவர் காலத்தில் இல்லை 
யென்றே கொள்ளலாம் . 

இம்மூன்று நூல்களுள்ளும் தொல்காப்பியத்தின் 
காலத்தைத் திட்டமாகக் கூறமுடியவில்லையாயினும் , மூன் 
றிலும் அதுவே முந்தியது என்பது ஒரு தலை . 


5 


நீலகேசி 


இரண்டாவதாகிய நாலடியார் சமண முனிவர்களால் 
எழுதப்பட்டதென்றும் , அவர்கள் வடநாட்டில் கொடிய 
பஞ்சம் ஏற்பட்டதன் காரணமாகப் பத்திரபாகு என்பவர் 
தலைமையில் தென்னாடு வந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது . 
பத்திரபாகு , சந்திரகுப்த மௌரியன் என்ற போசனை 
மாணவனாகக் கொண்டவர் . அவர் பஞ்சத்தால் தென்னாட் 
டுக்கு வந்தபோது , சந்திரகுப்தனும் உடன் சென்றான் 
என்று சமணர் வரலாறு கூறுகிறது . இதனால் சந்திரகுப் 
தனும் பத்திரபாகுவும் ஒரு காலத்தவர் ஆவர் . சந்திர 
குப்தன் கி.மு. மூன்றாம் நூற்றாண்டில் ஆண்டவன் . 
எனவே , பத்திரபாகுவின் காலமும் , நாலடியார் காலமும் 
கி . மு . மூன்றாம் நூற்றாண்டு என்று கூறலாகும் . 


மூன்றாவது நூலாகிய திருக்குறளின் ஆசிரியர் சமணர் 
மரபுரைப்படி ஏலாச்சாரியார் அல்லது குந்தகுந்தாசாரியார் 
என்பவராவர் . இவர் காலம் சமணர் வரலாற்றின்படி 
கி.மு. முதல் நூற்றாண்டு அல்லது கி.பி. முதல் நூற்றாண்டு 
ஆகும் . 

மரபுரையை விட்டு வேறு வகையாக 
ஆராய்ந்தவர்களும் , அவர் காலம் கி.பி. முதல் நூற்றாண்டு 
என்றே கூறுகின்றனர் . 


சமண 


நீலகேசி , மேற்கூறிய மூன்று நூல்களுக்கும் பிந்திய 
தென்று ஏற்படவே , அதன் முந்திய கால எல்லை திருக் 
குறளின் காலமாகிய கி.பி. முதல் நூற்றாண்டு என்று 
கூறலாம் . அதாவது 

முதல் நூற்றாண்டுக்குப் 
பிற்பட்டதே யாகவேண்டும் . பிந்தியகால எல்லையை வரை 
யறுப்பது இதனினும் சற்றுக் கடிது . இவ்வகையில் நாம் 
முற்றிலும் 

அகச்சான்றுகளையே ஆராய்தல் 
வேண்டும் . இந்நூலுடனொத்த சமய விளக்கத்திரட்டுகள் 


நூலின் 


6 


நூலாசிரியர் 


அனைத்தும் தம் காலத்திலுள்ள சமயக் கோட்பாடுகள் 
எல்லாவற்றையும் கூடியமட்டும் விளக்குபவையாகும் . 
இம்முறையில் பின்னாட்களில் தழைத்தோங்கிய சங்கார் , 
இராமானுசர் , மாத்துவர் ஆகியவர்களின் வேதாந்தக் 
கோட்பாடுகளை இவர் குறிப்பிடாதது கவனிக்கத்தக்கது . 
அதுமட்டுமன்று , பிற திரட்டுக் ( சர்வ தரிசன சங்கிரகங் ) 
களில் விளக்கப்பட்ட கோட்பாடுகளில் பலவும்கூட இதில் 
குறிக்கப்படவில்லை . எனவே , இச்சமயங்களுட் பெரும்பா 
லானவை , ஆசிரியர் காலத்திலில்லை எனவும், அவர் அவை 
வழங்கிய காலத்துக்கு முற்பட்டவர் என்றும் கூறலாம் . 


மேலும், நீலகேசியில் விளக்கப்படும் சமயவாதங்களுள் 
புத்த சமயத்துக்கு அடுத்தபடியாக ஆசீவகவாதம் என்ற 
கோட்பாடு இடம் பெறுகிறது . இவ் ஆசீவகவாதத்தைப் 
பற்றித் தேவார திருவாசகங்களில் எத்தகைய குறிப்பும் 
இல்லை. வேத நெறிக்குப் புறம்பான புத்த சமண சமயங் 
களைப் பலவிடங்களிலும் பலவாறாகத் தாக்கி எதிர்த்த 
இச்சமயத் தலைவர்கள் , வேதநெறிக்குப் புறம்பாக ஆசீவக 
வாதம் என்ற ஒரு தனிக்கோட்பாடு இருந்திருந்தால் 
அதனையும் எதிர்த்திருப்பாரன்றோ ?? வடமொழியிலும் 
சங்கிரகங்கள் என்ற குழுவைச் சார்ந்த மதவாத நூல்கள் 
எதுவும் ஆசீவகவாதம் பற்றி விளக்கவில்லை. நீலகேசி 
ஆசிரியர் , சமணமதத்தின் முதல் எதிர் நெறியாகிய புத்த 
சமயத்தோடொப்ப ஆசீவகவாதத்தை எதிர்த்திருப்பதைப் 
பார்க்க , அச்சமயம் அவர் காலத்தில் நன்கு தழைத்திருக்க 
வேண்டும் என்றும் , தேவார காலத்துக்குள் அது தடந் 
தெரியாது அழிந்து போயிருக்க வேண்டும் என்றும் 
புலப்படும் . 


7 


நீலகேசி 


ஆசீவகவாதம் என்ற பெயர் தேவார காலங்களில் 
அறியப்படாவிட்டாலும் , அதற்கு மிகவும் பிந்திய நூலா 
கிய சிவஞான சித்தியாரில் இடம்பெற்றிருக்கிறது . இது 
நாம் மேலே குறிப்பிட்ட முடிவுக்கு மாறுபட்டதுபோல் 
தோன்றுவது இயல்பே . ஆனால் , நீலகேசியாலும் , பிற 
நூலாராய்ச்சியாலும் , ஆசீவக சமயத்தைப் பற்றி நாம் 
அறிந்த செய்திகளுடன் சிவஞான சித்தியாரில் கண்ட 
செய்திகளை ஒப்பிட்டு நோக்கினால் , சிவஞானசித்தியார் 
ஆசீவகவாதம் என்ற பெயரைக் குறிக்கின்றாரே யன்றி 
அதனை நேரடியாக அறிந்து விளக்கவில்லை 
காணலாம் . 


என்று 


ஆசீவகர் நெறி , மேற்போக்கான பண்புகளின் சில 
வற்றில் சமணரிடையே திகம்பரர் நெறியை ஒத்தது . 
இருசாராருடையேயும் துறவிகள் ஆடையை வெறுத்தனர் . 
இக்காரணத்தால் இருவரையும் ஒன்றுசேர சமணர் எனக் 
குறிப்பதுண்டு. இவ்வெளி ஒற்றுமையையும் வழக்கமாகக் 
கூறப்படும் பெயரொற்றுமையையும் கண்டு , சிவஞான 
சித்தியார் அவை இரண்டும் ஒரே நெறியின் இரண்டு உட் 
கிளைகள் என மயங்கினர் . அது மட்டுமோ ? இரண்டினை 
யும்பற்றிக் கூறும் செய்திகள் சிறிதும் ஒன்றுக்கொன்று 
வேறுபடாது ஒரேபொருளின் இருவகை விரிவுரையாகவே 
அமைந்துள்ளன . 


. 


இதிலிருந்து சித்தியார் ஆசிரியர், பிறிதொரு நூலி 
லிருந்து இப்பெயரைக் கேள்வியுற்று மேலீடாக ஒன்று 
படுத்திக் குழப்பினரே யன்றி , அச்சமயம் பற்றி நேரிடை 

எதுவும் அறிந்தவரல்லர் என்று ஏற்படுகிறது . 
ஆயினும் தென்னாட்டில் , தேவார காலத்துக்கு முன்பே 


யாக 


8 


நூலாசிரியர் 


( கி.பி. 7 - ம் நூற்றாண்டுக்கு முன்பே ) இறந்துபட்ட இவ் 
ஆசீவகநெறி , வட நாட்டில் பின்னும் சிலகாலம் இருந்த 
தெனக் கூறலாம் . ஆசீவக நெறியைத் தோற்றுவித்த 
தலைவர் மஸ்கரிஎன்பவர் , ஏழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட 
பாணரின் ஹர்ஷ சரிதத்தில் பிறசமய வகுப்பினருடனே 
மஸ்கரி வகுப்பினரைப் பற்றிய செய்தியும் கூறப்படுகிறது . 
நீலகேசி இங்ஙனம் ஆசீவக மதம் தமிழகத்தில் தழைத் 
திருந்த காலத்திய நூல் ஆகும் ; எனவே , அது ஏழாம் 
நூற்றாண்டுக்கு முந்தியதாதல் வேண்டும் . 

ஆசிரியர் காலத்தை வரையறை செய்ய உதவும் இன் 
னெனாரு செய்தி நீலகேசி 5- வது செய்யுளின் குறிப்பு ஆகும் . 
இதில் ஆசிரியர் தாம் தம் சமயக் கோட்பாடுகளைத் 
தேவரிடமிருந்து கற்றதாகவும் , அவை தெய்வ வாக்குக் 
கொத்த மதிப்புடையவை (பிரமாணிகம் ) என்றும் குறிப் 
பிடுகிறார் . ஆசிரியர் தம் குரு எனக் குறிக்கும் இத்தேவர் 
யார் ? தமிழ் இலக்கிய மரபில் வேறெவ்வகை அடையும் 
இல்லாது தேவர் என்ற தனிச் சொல்லால் மட்டுமே சிறப் 
பாகக் குறிக்கப்படுபவர் திருக்குறளின் ஆசிரியராகிய 
திருவள்ளுவர் ஒருவரே . நீலகேசி 5 - ம் பாட்டில் கூறப் 
படும் தேவர் திருவள்ளுவரானால் , நீலகேசி ஆசிரியர் 
திருவள்ளுவரின் நேரடியான மாணவர் 

ஆக 

க வேண்டும் . 
அவர் சமய உண்மைகளைத் தேவரிடமிருந்தே கற்றனர் 
என்பதிலிருந்து , அவர் பிற சமய நெறியினின்று சமண 
நெறி புக்கவர் என்றும் , அதற்கு உரிய ஆசிரியர் திருவள் 
ளுவர் என்றும் கொளல் தகும் . 2- வது பாட்டில் இவ் 
வரலாறு பழமறை நூல் கண்டு எழுதியதன்று என்று 
அவர் தாமே கூறுவதும் இக்கோட்பாட்டை வலியுறுத்தும் . 
நீலகேசி ஆசிரியர் திருவள்ளுவர் மாணவர் என்று பெறப் 


9 


நீலகேசி 


படின் அவர் காலமும் கி.பி. முதல் நூற்றாண்டெனவே 
துணிதல் வேண்டும் . 


நீலகேசி உரையாசிரியர் 
நூலாசிரியரைப் பற்றி நாம் அறியக்கூடும் செய்திகளை 
விட உரையாசிரியரைப் பற்றி அறியப்படுபவை எவ்வ 
ளவோ மிகுதி . சிறப்புப் பாயிரச் செய்யுளிலேயே சமய 
திவாகர வாமனமுனி என்ற அவர் பெயர் தரப்படுகிறது .. 
மேருமந்தர புராணத்தின் முன்னுரையில் அதன் ஆசிரியர் 
நீலகேசி உரை இயற்றிய வாமனாசாரியர் என்று கூறப்படு 
கிறது . இது தமிழ்ப் புலவர் வேறுபாடின்றி ஏற்கும் 
செய்தியாதலால் , அதனை இத்துடன் விடுத்து அவர் வாழ்க் 
கைப்பற்றி அறியப்படும் சில செய்திகளை மட்டும் இங்கே 
குறிப்போம் . 


இவர் வாமனாசாரியர் என்றும் மல்லி சேனாசாரியார் 
என்றும் அழைக்கப்படுவதுண்டு . இவர் மாணவர் புஷ்ப 
சேனாசாரியார் அல்லது புஷ்ப சேனமுனி என்பவர் .. 
இவர் விஜயநகரப் பேரரசை நிறுவிய இரட்டையருள் 
பின்னவராய புக்கராயரிடம் படைத் தலைவராயிருந்த 
இருகப்பரின் ஆசிரியர் ஆவர் . இருகப்பரும் அவர் தந்தை 
சைசப்பரும் விஜயநகரத்தை நிறுவியவருள் முன்னவரான 
ஹரிஹர ராயரின் அமைச்சர்களாயிருந்தனர் என்று அறி 
ஞர் ( டாக்டர் ) ஹல்ட்ஷ் கூறுகிறார் : ஹரிஹர புக்கராயர்கள் 
காலம் கி . பி . 14- ம் நூற்றாண்டாதலின் , சமய திவாகர 
வாமனரின் காலமும் கிட்டத்தட்ட அதுவே யாகும் . 


10 


நீலகேசி என்ற பெயரும் கதை மரபும் 


இவர் அடிக்கடி உபயபாஷா கவிச் சக்கரவர்த்தி 
என்றழைக்கப்படுகின்றனர் . நீலகேசி உரையின் பொருட் 
செறிவும் , செவ்விய சொல்லினிமையும் வாய்ந்த மணிப் 
பிரவாள நடையையும் நோக்க , இப்பெயர் பொருத்தமான 
தென்பதை யாவரும் ஒப்புக்கொள்வர். 

நீலகேசி என்ற பெயரும் கதை மரபும் 


நீலகேசி என்ற பெயர், இக்காவியத்தின் கதைத் தலைவி 
யும் நடுநாயக உறுப்புமாகிய நீலகேசியின் பெயரை ஒட்டி 
எழுந்தது . அவள் பழையனூர் மயானத்திலிருந்து உ 

உயிர்ப் 
பலி கொள்ளும் காளியாகத் தோற்றமளிக்கிறாள் . அவள் 
புகழ் தமிழ்நாடுமட்டுமன்றி வடநாட்டிலும் பரவியிருந்தது . 
பலியுண்ணும் சிறு தெய்வங்களிடையே அவள் தலைமை 
யிடம் தாங்கியவள் . வட நாட்டில் பலாலயம் என்ற 
நகர்ப்புற மயானத்திலுள்ள காளிக்கு உயிர்ப்பலி செய்யப் 
படுவதை, முனிசந்திரன் என்ற சமண அறிவன் தடுத்து 
அதனிடமாக உயிர்கள் போன்ற மண்ணுருக்கள் செய்து 
அளிக்கும்படி மக்களைத் தூண்டினான் . பலாலயத்துக் காளி 
து கண்டு மனம் நொந்து , தவ ஆற்றல் மிக்க முனிவனை 
அணுக அஞ்சி , தன்னினும் பேராற்றல் உடைய பழயனூர் 
நீலகேசியின் உதவி கோரினாள் . பழயனூர் நீலி அதன்படி 
முனியை அடைந்து , பலவகைகளில் அவனை அச்சுறுத்தியும் 
அவன் அசையாதது கண்டு மாயத்தால் வெல்ல எண்ணி , 
அழகிய நங்கை உருக்கொண்டு , அவனை மயக்கமுயன்றாள் . 
முனியோ , தன் நுண்ணுணர்வால் அவள் மெய்மை கண்டு 
கூற, அவள் அவர் பெருமையைக் கண்டு அஞ்சிப் பணிந்து , 
நீர் இத்தனை ஆற்றல் அடைந்த வகை யாது என வினவி 
னாள் . முனிவர் சமண அறத்தின் வலியை உணர்ந்த 


11 


நீலகேசி 


அவள் , தன் தீ நெறி விடுத்து முனிவர்மாணவியாய் , சமண 
அறம் பயின்று அறிவு தெளிந்தாள் . தான் தெளிந்ததுடன் 
அமையாது , உலகமுற்றும் தெருட்ட விழைந்து அவள் 
பல இடங்களிலும் வெற்றிப்படத் திரிந்து , புத்தர் , ஆசீவகர், 
சாங்கியர் , வேதவாதிகள் ஆகிய பல்சமய அறிஞரையும் 
அடைந்து , வாதில் வென்று , தன் கோட்பாட்டை நிறுவி 
னாள் . இக்கதை வாயிலாக ஆசிரியர் பல சமயங்களின் 
கொள்கைகளையும் விரித்துரைத்து , அவற்றின் குறைகளை 
யும் , சமணநெறியின் நிறைவையும் எடுத்து விளக்குகிறார் . 

நீலகேசி காவியத்தில் கூறப்பட்ட நீலகேசி கதை , 
பலவகையிலும் தேவார ஆசிரியர்களால் குறிக்கப்படும் 
பழையனூர்க் காளி நீலியை நினைப்பூட்டுகின்றது . இப் 
பழையனூர் எதன் பழையனூர் என்று கூறப்படுவது .. 
வட ஆர்க்காட்டு வட்டத்தில் தேவார மூவர்களாலும் 
பாடப்பட்ட திருவாலங்காட்டின் அருகில் 
மூவரும் தத்தம் திருவாலங்காட்டுப் பதிகங்களில் பழைய 
னூரைப்பற்றிக் குறிப்பிடுகின்றனர் . 

திருவாலங்காட்டை அடுத்த இப்பழையனூரில் ஒரு 
காளி கோயில் இருந்தது என்று திருவாலங்காட்டுத் தல 
புராணத்தில் கூறப்படுகிறது .. அப்புராணங் கூறுகிறபடி , 
பழையனூர்க் காளி, தன் உழையர் (பரிவாரங் ) களான 
சிறு தெய்வங்களுடன் மக்களுக்கும் உயிர்களுக்கும் 
மிகுதியான அச்சம் விளைத்துவந்ததாகத் தெரிகிறது. 
தேவர்கள் கூட அவள் செயல்கள் கண்டு நடுங்கி வெருவி , 
தம்மை அவள் கொடுமையினின்று காக்கும்படி திருமா 
லிடம் சென்று முறையிட்டனர் . இக்காளி பார்வதியின் 
அருள் துணை பெற்றவளாதலால் , சிவபிரானிடமே சென்று 


உள்ளது . 


12 


நீலகேசி என்ற பெயரும் கதை மரபும் 


உதவி நாடுக எனத் திருமால் தூண்டினர் . சிவபிரானும் 
அவளை நேரடியாக எதிர்த்துப் போராடத் துணியாது 
சூழ்ச்சியால் வெல்லக் கருதி , அவளைக் கூத்துப்போட்டிக் 
கழைத்தார் . அவள் இணங்கவே , தேவர்கள் நடுவண்மை 
யின்கீழ் போட்டி தொடங்கிற்று . காளி சிவபிரானுக்கு 
எவ்வகையிலும் கூத்தில் இளைக்காததன்றிச் சில சமயம் 
அவரை மிஞ்சியவளாகவும் காணப்படவே, நடுவர்கள் 
சிவபிரான் பக்கம் தீர்ப்புக்கூற முடியாது தத்தளித்தனர் . 
இறுதியில் சிவபிரான் சண்டக்கூத்தாடத் தொடங்கினார் . 
சண்டக்கூத்தில் கூத்தர் ஒருகாலைத் தலைக்கு நேரே தூக்கிச் 
சுழன்றாடவேண்டும் . காளியாயினும் 

பெண் 

தெய்வ 
மாதலால் , நீலி இதைச் செய்யக்கூடாமல் தோல்வியை 
ஒத்துக்கொண்டாள் . 

இவ்வெற்றியின் காரணமாகச் 
சிவபிரான் கூத்தரசர் ( நடராஜர் ) ஆயினார் . தலபுராணத் 
தின் ஆசிரியர் பழைனூர்க் காளியை நீலி எனக் குறித் 
துள்ளார் . திருஞானசம்பந்தர் தேவாரத்திலும் பழையனூர் 
நீலி பற்றிய குறிப்புத் தரப்படுகிறது . 

சேக்கிழார் தமது (திருத்தொண்டர் ) புராணத்தில் 
தமது பழையனூர் நீலிக் கதை இன்னொருவகைப்பட்டது . 
பார்ப்பனன் ஒருவன் , தன் மனைவியைப் புறக்கணித்து 
விட்டுப் பொது மகளிருடன் ஊடாடித் தன் பொருள்களை 
எல்லாம் தொலைத்தான் . ஆதரவற்ற அவன் மனைவி தன் 
பெற்றோருடன் சென்று வாழ்ந்தாள் . கணவன் தன் 
பொருள் முற்றும் அழித்தபின் , மனைவியின் அணிகலன் 
களைச் சூழ்ச்சியால் கொள்ள எண்ணி , அவள்பால் நேச 
முடையவன் போல நடித்து , அவளைத்தன் ஊருக்கு அழைத் 
துக்கொண்டு வந்தான் . ஆனால் வழியில் அவள் அணிகலன 

என் 
களைப் பறித்துக்கொண்டு அவளையும் தன் பிள்ளையையும் 


3 


தீலகேசி 


பாழ்ங்கிணறொன்றில் தள்ளிவிட்டுச் சென்றான் . மறு பிறப் 
பில் பார்ப்பனன் , வணிகர் குடியொன்றில் பிறந்து பெரும் 
பொருளீட்டினான் . அவன் வருங்கால ஊழை நுனித் 
துணர்ந்த முனிவர் ஒருவர் , வடதிசையில் ஒரு குறிப்பிட்ட 
இடத்தில் வழிப் பயணம் செய்யக்கூடாதென்று எச்சரித் 
திருந்தார் . அதோடு எத்தீமையினும் காப்பளிக்கும் வாள் 
ஒன்றையும் அவனுக்கு அம்முனிவர் அளித்தார் . முனி 
வர் எச்சரித்த இடம் உண்மையில் முற்பிறப்பில் அவன் 
தன் மனைவியைக் கொன்ற இடமேயாகும் . 

பாழ்ங்கிணற்றில் விழுந்த அப்பெண் , அது முதல் 
அங்கே பேயாய்த் திரிந்து வந்தாள் . இப்பேயே நீலி ஆவள் . 
ஊழ்வினைப் பயனாக வணிகன் பொருள் தேடும் பேரவாவால் 
உந்தப்பட்டு , முனிவர் எச்சரிகையைப் புறக்கணித்து , அவ் 
விடத்தின் வழியே வந்தான் . பேய் , மனித உருவில் கை 
குழந்தையுடன் அவனைப் பின் தொடரலாயிற்று . ஆயினும் 
முனிவர் தந்த வாளின் திறத்தால் அது அவனை முற்றிலும் 
நெருங்கவில்லை . அது உண்மையில் பெண்ணல்ல ; பேயே 
என்பதை அறிந்து வணிகன் விரைந்து பக்கத்திலுள்ள 
பழையனூருக்குட் செல்ல , பேய்ப்பெண் கண்ணீரும் கம் 
பலையுமாக அவ்வூர்ப் பெருமக்களான வேளாளர் எழுப் 
தின்மரிடம் அவனை இட்டுச் சென்று , அவன் மனைவியாகிய 
தன்னையும் தன் பிள்ளையையும் பொதுமகளிர் பற்றால் 
துறந்து செல்கிறான் என்றும் , தன்னை ஏற்கும்படி அவனை 
ஊரார் தூண்டவேண்டுமென்றும் முறையிட்டாள் . 

வணிகன் , தனக்கு மணமோ மனைவியோ எதுவும் 
இல்லையென்றும் , அவர்கள் முன் வாதாடுவது , பெண் அல்ல ; 
பெண் உருவெடுத்துள்ள மாயப் பேயே என்றும் எவ் 


14 


நீலகேசி என்ற பெயரும் கதை மரபும் 


வளவோ எடுத்துரைத்தும் , வேளாளர் அவனைச் சற்றும் நம் 
பாது அவளை ஏற்க வற்புறுத்தியதுடன் , அவள் அச்சந் 
தவிர்க்கும்படி அவனுக்குத் தீங்குவாராமல் உயிர் தந்தும் 
காப்பதாகக் கூறினர் . நீலி பிள்ளையுடன் வணிகனோடு 
தங்கினாள் . அப்போதும் அவனுடைய வாள் , அவள் பழிக் 
குத் தடங்கல் செய்தது . அவனிடம் இருக்கும் வாள் கண்டு 
தான் அஞ்சுவதாக நடித்து , வேளாளர் மூலம் அதையும் 
அவள் அகற்றினாள் . அதன் பின் அவள், இரவில் வணிக 
னுடைய உடலைப் பிளந்து குருதி உண்டு , பழிதீர்த்துப் 
பழையபடிபேயாகச்சென்றுவிட்டாள் . இச்செய்திகேட்ட 
வேளாளர் , தம் தவற்றை உணர்ந்து வருந்தித் தம் உறுதி 
மொழி தவறாது தீக்குளித்திறந்தனர் . 


சேக்கிழார் புராணத்திலும் , தலபுராணத்திலும் , நீல 
கேசி காவியத்திலுள்ளது போலவே , பழையனூர் , நீலிப் 
பேய் என்ற பெயர் ஒற்றுமைகள் காணப்படினும் , சேக் 
கிழார் புராணத்து நீலி காளியல்லள் ; மனித ஆவிவடிவான 
பேயே . எனவே , சேக்கிழார் புராணக் கதையைவிடத் 
தலபுராணக் கதையே நீலகேசி காவியத்துடன் மிகுதியும் 
ஒற்றுமை உடையது . 

சமணர் இல்லற வாழ்க்கை முறைப்பற்றிக் கூறும் 
சமந்தபத்திர அடிகளின் ( சுவாமி சமந்தபத்திரரின் ) இரத் 
தினகண்டகம் என்ற நூலின் உரையில் இவற்றினும் வேறு 
பட்ட இன்னொரு பழையனூர் நீலிக்கதை தரப்படுகிறது . 
இந்நூலில் இல்லறத்துக்குரிய கற்பு ( பிரமசரிய ) 
காத்துப் புகழ் பெற்ற நங்கையர்க்கு எடுத்துக் காட்டாகப் 
பழையனூர் நீலியின் பெயர் குறிப்பிடப்படுகிறது . உரையா 
சிரியர் கதையை விரிவாகக் கூறுகிறார் . அதன்படி நீலி , 


நெறி 


15 


நீலகேசி 


வசுபால மன்னன் ஆட்சிக்குரிய வடநாட்டின் தலைநக 
ரான பிருகு கச்சத்தில் வாழ்ந்த ஜினதத்தன் என்ற வணி 
கன் மகள் . அவள் ஒப்புயர்வற்ற அழகு வாய்ந்தவள் . 
அதே நகரில் சமுத்திரதத்தன் என்ற வணிகனுக்கும் அவன் 
மனைவி சகரதத்தைக்கும் பிள்ளையான சாகர தத்தன் என் 
பவன் அவள் மீது காதல்கொண்டான் . ஆனால் சாகரதத் 
தன் புத்தர் குடியினனாதலால் நீலியின் பெற்றோர் அவ 
னுக்கு அவளைத்தர மறுத்தனர் . சாகரதத்தனோ நீலியை 
யன்றி , வேறெவரையும் மணப்பதில்லை என்று பிடிவாதம் 
செய்தான் . இந்நிலையில் சாகரதத்தனும் அவன் பெற்றோரும் 
சமணர்போல நடித்து நீலியைப் பெற்றனர் . 


நீலி , மணவினையின் பின்தான் இச்சதியை உணர்ந்தாள் . 
ஆனால் மணத்தொடர்பை எவ்வாற்றானும் நீந்க இயலா 
தன்றோ ? கணவனுக்குற்ற கடமையில் தவறாத மனைவியாக 
நடந்துகொண்டே , அவள் கணவனின் சமயத்திற்குப் புறம் 
பாய் நின்று சமணநெறியில் தோய்ந்திருந்தாள் . அவள் 
வேட்டகத்தார் இதனை விரும்பாது அவளைப் புத்தநெறியுள் 
சேர வற்புறுத்தி வந்தனர் . இவ்விரண்டகநிலை அவள் 
உறுதிக்குப் பெருஞ் சோதனையாய் அமைந்தது . ஒருநாள் 
புத்தத் துறவி (பிக்ஷ ) ஒருவருக்கு உணவு சமைக்கும்படி 
மாமன் கட்டளையிட்டான் . புத்தரோ ஊனுண்பவர் . 
அவளோ , ஊனைக் கனவிலும் கருதத் துணியாத சமணநெறி 
யினள் . என் செய்வாள் பாவம் . இருதலையும் செல்லமுடி 
யாது அவள் ஒருவகை நடுநிலைச் சூழ்ச்சிகண்டாள் . அவள், 
புத்தத் துறவி அணிந்திருந்த தோல் மிதியடியுள் ஒன்றையே 
எடுத்துத் திறம்படச் சமைத்துக் கறியாக்கி உண்பித்தாள் . 
ஆனால் துறவி , விடைபெற்றுப்போக முயலும் போது மிதி 


16 


நீலகேசி என்ற பெயரும் கதை மரபும் 


யடி ஒன்று காணாது தேட , நீலி அவன் உண்டது மிதியடி 
யையே என்று கூறினாள் . கணவனும் , மாமன், மாமியரும் 
அடக்கொணாச் சினம் கொண்டும் தேள் கொட்டிய திரு 
டன் போல அதை விள்ளவும் மாட்டாமல் கொள்ளவும் 
மாட்டாமல் திகைத்தனர் . 


பழிக்குப்பழி வாங்கும் முறையில் , அவர்கள் நீலியின் 
கற்பின்மீது பழிசுமத்தி ஒதுக்கலாயினர் . நீலி , அது கேட் 
டுப் பதைபதைத்தாள் . ஆனால் தெய்வம் ஒன்று அவள் 
கற்பின் திறத்தை மெய்ப்பிக்க ஒருவழி கோலிற்று. அதன் 
செயலால் நகரின் கோட்டைவாயில் அடைப்பட்டு யாரா 
லும் திறக்கமுடியாது போயிற்று. அக்கால மக்கள் கற் 
பின் திறத்தில் நம்பிக்கை கொண்டார்கள் . எனவே , அர 
சன் ஆணையால் நகரப் பெண்கள் சகலரும் வந்து கதவைத் 
திறக்க அழைக்கப்பட்டனர் . யாராலும் அது அசைய 
வில்லை . ஆனால் நீலி சென்று தொட்ட அளவில் அது திறந் 
தது . அவள் மீது வேட்டகத்தார் சுமத்திய பழிமொழி 
அவளுக்கு மேலும் புகழ் தந்ததேயன்றி வேறன்று . 


இரத்தினகரண்டகத்தின் நூலாசிரியர் சமந்தபத்திர 
அடிகள் காலம் , கி.பி. இரண்டாம் நூற்றாண்டாதலால் , நீலி 
பற்றிய இக்கதை இதனினும் பழமையானதாதல் வேண்டும் . 
அதோடு அவர் தமிழ்நாட்டவர் என்பதும் , அவர் வாழ்ந்த 
ஜினகாஞ்சி , கிறிஸ்தவ ஊழித் தொடக்கத்தில் சமணநெறி 
யின் தலைமையிடமாயிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்க 
செய்திகள் . 


இங்ஙனம் பல நூல்களிலும் கூறப்படும் இந்நீலிக் கதை 
மிகப் பழமைவாய்ந்த தொன்றாகும் . காலப்போக்கில் அது 


17 


2 


தீலகேசி 


பலபடியாக மாறுதலுற்று மேற்சொன்ன மூன்று நூல் 
களிலும் மூன்று வகையாகக் கூறப்படுகிறது . நீலகேசியின் 
கதை , தலபுராணக் கதையையும் சேக்கிழார் கதையையும் 
விட இரத்தின கரண்டக உரைக் கதையையே மிகுதியும் 
ஒத்திருக்கிறது என்னலாம் . ஆயினும் , நீலகேசி காவியம் 
கதையை அடிப்படையாகக் கருத்தாகக் கொண்டதன்று . 
சமயக் கொள்கைகளை அலசி விளக்கவந்த நூலே . அவ் 
விளக்கங்களை நோக்க ஒரு நூலாகமட்டுமே கதை உதவு 
கிறது . ஆகவே கதைப் பகுதியை ஆராயவேண்டிய நிலை 
மைக்கே இடமில்லை. அது மக்கள் மரபுரைகளில் கண்ட 
பெயர்களையும் , செய்திகளையும் , தம் சமய விளக்கத்தின் 
சட்டமாய் அமையும்படி ஆசிரியர் புனைந்த புனைவேயன்றி 
வேறன்று . ஆசிரியரே இக்கதை தம் மனத்திரையில் கண்ட 
புனைவுக் காட்சி என்று கூறுகின்றார் . 

இலக்கியப் பண்பு. 
கதைப் பகுதியைப்போலவே , நூலின் இலக்கியப் 
பண்பும் , நூலின் முதல் நோக்கத்துக்குப் புறம்பானது 
சமய விளக்கம் கூற வந்த நூல், இலக்கியப் பண்பை முதல் 
நோக்கமாகக் கொண்டதாக இருக்கமுடியாது . ஆயினும் 
இவ்வகைப்பட்ட நூல்களில் காணும் கலை நயத்திலும் மேம் 
பட்ட நயங்கள் இதில் உண்டு என்பதை நூலின் போக்கில் 

உணர்ச்சிக்கும் விரிவுரைக்கும் இடந்தராத 
இப்பொருளையும் கூட ஆசிரியர் தக்க கதை ஒன்றில் பூட்டி 
உரையாடல் வடிவில் கூறி , அதன் இயற்கையான கா 
உவர்ப்பைப் பெரிதும் மாற்றியிருக்கிறார் . அதற்கேற்பத் 
தமிழில் துணைக்காப்பியங்கள் ஐந்தனுள் ( சிறு பஞ்சகாவி 
யங்கள் ) அது ஒன்றாக இடம் பெற்றுள்ளது . கிரேக்க 


காணலாம் . 


18 


அறிவியற் பண்பு 


கிய 


இலக்கியத்தில் பிளேட்டோ என்ற அறிஞர் , தம் கோட் 
பாடுகளை உரையாடல் வடிவில் சுவைபடக் காவிய நடைப் 
படுத்தியுள்ளார். பொருளால் தத்துவ விளக்க நூலாக 
அந்நூலை (ரிபப்ளிக் அதாவது அரசியல் ) நாடகம் போலக் 
கவர்ச்சியுடன் வாசிக்கலாம் . நீலகேசி ஆசிரியரும் , இதே 
போல அறிவுரையாகிய வள்ளற்பாலையையும் , தம் உரை 
யாடல் ஆற்றலாலும் , விரிவுரை ஆற்றலாலும் தீஞ்சுவைப் 
படுத்தியுள்ளார் . 

அறிவியற் பண்பு 
இலக்கியப் பண்பிலும் பன்மடங்கு வியப்புத்தரும் 
செய்தி நீலகேசியில் பல இடங்களிலும் பரந்துகாணப்படும் 
அறிவியற் பண்பே . அவற்றுட் பல , தற்கால அறிவிய 
லாராய்ச்சிக் கொத்தவை . ஆராய்ச்சியாளர்க்குக் கூட 
வியப்பும் இறும்பூதும் தரத்தக்கவை . நூலில் பரக்கக் 
காணக் கூடும் இவ்வுண்மையை எண்பிக்க ஒரு சில செய்தி 
களை மட்டும் இங்கே தொகுத்துக் கூறுவோம் . 

செடி கொடிகள் உயிரற்றவை என இக்காலத்தும் 
பாமரர் எண்ணுவதுண்டு. 

உயிர் வளர்ச்சி முறையில் 
( Evolution ) அவை விலங்குகளைவிடத் தாழ்ந்தவையா 
யினும் , அவற்றைப்போலவே உயிர் பண்புடையவை என் 
பதையும் , பிற உயிர்களுடன் அடிப்படை ஒற்றுமைகள் 
உடையவை என்பதையும் , தற்கால அறிவியல் ஆராய்ச்சி 

விளக்குகிறது . புத்தர் , செடி கொடிகள் உவிருடை 
யவை என்ற சமணக் கொள்கையை மறுத்தபோது , நீல 
கேசி சமணக் கோட்பாட்டை வலியுறுத்த வழங்கும் 
ஆதாரங்கள் , இன்றைய அறிவியலார் கூறும் ஆதாரங்களை 
வியக்கத்தகும் முறையில் ஒத்திருக்கின்றன . 


நன்கு 


19 


நீலகேசி 


செடி கொடிகள் உயிரற்றவை போல் தோன்றுவதன் 
காரணம் , உயர்தர உயிர்கள் போல அவை, ஐயறிவு ( ஐம்புல 
நுகர்வு ) உடையவையா யிராமல் , ஒரறிவுமட்டும் உடைய 
வையாயிருப்பதே என்று நீலகேசி விளக்குகிறாள் . தொல் 
காப்பியரும் உயிர் வகைகளில் ஓரறிவுயிர் முதல் ஐயறி 
வுயிர் ஈறாக , உயிர் வகைகளை வகுத்து , மனிதன் ஆரறிவுயிர் 
என்று கட்டுரைத்தல் காணலாம் : சமண நூல்களில் மட் 
டுமே இப்பாகுபாடு கூறப்படுவது குறிப்பிடத் தக்கது . 


மேலும் செடி கொடிகளைப்போல் பாறையும் புற்று 
வளர்கிறதே என்ற ஐயமகற்றி , நீலகேசி பாறையும் புற்றும் 
பிறபொருள்மே லடுக்கி வளர்வனபோல் தோன்றுகின்றன 
என்றும் , அவற்றின் வளர்ச்சி புற வளர்ச்சி அல்லது போலி 
வளர்ச்சியே என்றும் காட்டி , செடி கொடிகள் பிற உயிர் 
களைப்போலவே உள்ளீடான வளர்ச்சி உடையவை என்று 
விளக்குகிறாள் . புற்று வளர்ச்சியில் புற்றின் உருவும் வடி 
வும் மாறுகின்றன . உயிர் வளர்ச்சியில் அளவுமாறுதலன்றி 
உருவும் வடிவும் பெரும்பாலும் தொடர்ந்து நிலைபெறு 


கின்றன . 


உடையவை . 


இதுவன்றி மேலும் , செடி கொடிகள் , விலங்குகள் 
போல் நோய்க்காளாய் , மருந்து வாயிலாக நோய் நீக்கம் 
பெறத்தக்கவை . சூழ் நிலைக் கேற்ப மாறுபாடும் செய 
லெதிர்ப்பும் 

பால் வேறுபாடும் இனத் 
தொடர்ச்சியும் பெருக்கமும் கொண்டவை . இத்தனை ஒற் 
றுமைகளுக்கும் மேலாகச் செடிகளின் புலனுணர்வை 
விளக்க , இன்று அறிவியலார் அரிதில் எடுத்துக்காட்டும் 
சான்றாகிய தொட்டால் வாடி யின் இயல்பையே நீலகேசி 
யும் எடுத்துரைப்பது வியக்கத்தக்கதாகும் . 


20 


கொல்லாமை நெறியும் இந்திய சமயக் கோட்பாடுகளும் 


இந்திய சமயக் கோட்பாடுகள் அனைத்தும் , ஒலியை 
ஒளியினும் நுண்ணியதாகவும் , மேம்பட்டதாகவும் கொள் 
கின்றன . ஒளி நெருப்பின் தன்மையுடையது ; ஒலியோ 
வானினூடாக இயங்குவது என்று எல்லாத் தத்துவக் 
கோட்பாடுகளும் தெரிவிக்கின்றன . ஆனால் சமணநெறி 
ஒன்றுமட்டும் ஒலி பொருள்களின் அணுக்களினூடாக 
இயங்கும் அழுத்தத்தால் பரவுகிறது என்று கொண்டது . 
ஒளியினும் ஒலி பின்னிட்ட விரைவுடையது என்பதை இன் 
றைய அறிவியலார் கூறும் எடுத்துக் காட்டாலேயே நீல 
கேசி விளக்குகிறாள் . காட்சியும் கேள்வியும் ஒன்றுபடவே 
நுகரப்படுகின்றன எனச் சாதிக்கும் புத்தரிடம் அவள் , 
( மின்னலும் இடியும் ஒரே நிகழ்ச்சியாயினும் , மின்னல் 
கண்டபின் , சற்றுநேரம் தாழ்ந்தே பேரிடி யோசையைக் 
கேட்கிறோம் என்பதை விளக்குகிறாள் . மின்னலும் இடி 
யும் ஒரே நிகழ்ச்சி என்பது அண்மையிலேயே அதாவது 
18 - ம் நூற்றாண்டிலேயே மேல் நாட்டறிவியலாரால் மெய்ப் 
பிக்கப்பட்டது ) 

இறுதியாகப் புத்தரது உலகியல் கோட்பாட்டை. 
( அநாத்ம ) வாதத்தை எதிர்க்கையில் அறிவுற்ற சடத்தி 
னின்று அறிவப்பொருள் தோற்றுவது இயல்பன்று என்று 
நீலகேசி கூறுவது , தற்கால உள நூலாராய்ச்சியாளரால் 
மேற்கொள்ளப்படும் அரிய ஆராய்ச்சிக் கருத்து ஆகும் ; 
இதன் மூலமே அவள் உடல் வேறு; உயிர் ( ஆன்மா) வேறு . 
உடலழியினும் உயிர் அழியாது என்பதை நாட்டுகிறாள் . 
கொல்லாமை நெறியும் இந்திய சமயக் கோட்பாடுகளும் 

இத்தகைய அறிவியல் உண்மைகள் நூலில் சிறக்கக் 
காணப்படினும் , நூலாசிரியர் தனிப்பட வற்புறுத்தும் சம 


21 


நீலகேசி 


ணச் சிறப்புப் பண்பு கொல்லாமை (அஹிம்சை ) என்பதை 
நாம் மறத்தலாகாது . எச் சமயத்தை ஆராயும்போதும் 
நீலகேசியால் , கொல்லாமையே உயர் நெறி (அஹிம்சா 
பரமோ தர்மம் ! ) என்ற சமணக் கோட்பாடே உரைகல் 
லாகக் கொள்ளப்படுகிறது . புத்த சமயம் சமணர் சமயத் 
தைப்போலவே , கொல்லாமையை உச்சி மேற் கொள்ளி 
னும் , கொல்லாமையின் நேரான செயல்முறைப் பயனாகிய 
புலால் உண்ணாமையை மேற் கொள்ளவில்லை என்பது , இக் 
திய சமய ஆராய்ச்சியாளர் அனைவரும் அறிந்ததே . யுத் 
தரை எதிர்க்கும் போதெல்லாம் , அவர்கள் கொல்லாமை 
நெறி மெய்ந்நெறியானால் அதன் முழு நிறைவு , புலால் 
மறுத்தலேயாகித் தீரவேண்டும் என்பதை, நீலகேசி வலி 
யுறுத்திக் கூறுகிறாள் . வேதவாதத்தைக் கண்டிக்கும் 
போதும் இதே முறை கையாளப்படுகிறது . 

புத்த சமயமட்டுமன்றி , இந்திய சமயநெறிகள் அனைத் 
தும் ( கோட்பாடுகள் ) சமணருடனொப்பக் கொல்லாமையை 
உயர்வாகக் கொள்கின்றன . வேதங்களை ஏற்கும் கோட் 
பாடுகளாகிய ஆறு சமயக் கிளை ( தரிசனங் ) களுள்ளும் 
முதலதாகிய பூர்வ மீமாஞ்சை ஒன்று நீங்கலாக , ஏனையவை 
கொல்லாமையை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ 
அடிப்படை . சமயக் கொள்கையாக ஏற்கின்றன .. சமயத் 
தின் போால் வேள்வியில் உயிர்ப்பலி யிடுவதைச் சமணர் 
கள் எதிர்க்கும் அளவில் , சற்றும் பின்னடையாது சரங்கி 
யரும் எதிர்க்கவே செய்கின்றனர் . யோகநெறி சாங்கிய 
நெறியின் திரிபேயாதலால் , அதுவும் சாங்கியத்தின் இந் 
நிலையை முற்றிலும் போற் கொண்டது 

இன்று இந்திய சமயக் கோட்பாடுகளில் முதலிடம் 
பெறும் வேதாந்த நெறியும் , வேதச் சடங்குகளைக் கண்டிப் 


22 


கொல்லாமை நெறியும் இந்திய சமயக் கோட்பாடுகளும் 


பதே . சங்கரர் ஆன்ம அறிவே அறிவு நெறி என்ற தம் 
கொள்கையை நாட்டியதுடன் , வேதநெறி அறிவற்றவர் 
களுக்கே தகுந்த கீழ்த்தர கெறி என்று அதனை ஒதுக்கு 
கிறார் . மேலும் சமயம் ( தர்மம் ) என்பது கொல்லாமை 
(அஹிம்சை ) யே என்று தெளிவாகவும் அவர் கூறியிருக் 
கினார் . வேதாந்த நெறியின் இன்னொரு கிளையினைத் தோற்று 
வித்த இராமானுஜரும் , அருள்நெறி ( பக்தி ) யையே உயர் 
வாகக் கொண்டு வேதநெறி வீடுபேற்றுக்கு உகந்ததன்று 
என்று விளக்குகிறார் . வேதாந்தத்தில் மூன்றாவது . கிளை 
யான இருபொருள் நெறி ( துவைதம் ) கண்ட மாதவரும் 
உயிர்ப்பலியைக் கண்டித்து , அதனிடமாக மாவாலான உரு 
வங்களையே பலியிடும்படி தூண்டினார் .. இதுவும் தம் சீட 
ரிடையே பிற்போக்காளர்களுக்கு மன நிறைவு ஏற்படுத் 
துவதற்காகவே யன்றி வேறன்று . இவ்வெல்லா நெறி 
களுக்கும் தாயகமான உபநிடதங்களும் , அக அறிவு ( ஆத்ம 
வித்யா ) மட்டுமே உயர்வுடையதெனப் பாராட்டி உயிர்க் 
கொலையை மறுக்கின்றன . 

இந்திய நெறிகளனைத்துமே கொல்லாமையை மேற் 
கொள்ளுகின்றன . ஆதலின், சமணர் கொல்லாமைக் கோட் 
பாட்டின் சிறப்பு என்ன என வினவலாம் . இதற்கு விடை 
பளிப்பது எளிதன்று . ஏனெனில் , சமண சமயத்துக்கும் 
பிற இந்திய சமயங்களுக்குமிடையே, இவ்வகையில் 
காணப்படும் வேற்றுமை , கொள்கை வேற்றுமையன்று . 
கொள்கையைக் கடைப்பிடிக்கும் உறுதியும் , தளரவிடாதி 
தூய்மை யுணர்ச்சியு மட்டுமே சமணரைத் தனிப்படுத்து , 
வது . இந்தியப் பண்பாடுகளின் பெருந் தொகுதியாகக் 
கருதப்படுவதும் - அதே சமயம் அவற்றின் முரண்பாடு 
களுக்கும் . கண்ணாடியாக லிளங்குவதும் ஆன , மகாபாரதம் 


T4 


TER 


23 . 


நீலகேசி 


கொலையையும் புலாலுண்ணலையும் பெரிதும் கண்டித்து 
ரைத்தபின் , அதனை யடுத்தாற்போலவே இவ்வொழுங்குக்கு 
விலக்குகளாக ( வழுவமைதிகளாக ) அவற்றிற்கு மாறு 
பட்ட பல செயல்களுக்கும் இணக்கம் தருகிறது . சமணர் 
கொல்லாமை பேசுவதுடன் அமையாது , அதனை வலியுறுத் 
தியும் , அதன் உறுதியினின்று இம்மியும் விலகாதும் நிற்க , 
வேதநெறியும் அதனைப் பின்பற்றிய பிறநெறிகளும் விலக்கு 
களால் அதன்பிடிப்பை முற்றிலும் தளர்த்தியத்தியதன் பய 
னாகவே தான் , பிற்காலத்தில் பாமரமக்கள் எளிதில் சமண 
சமயம் நீத்து , அவற்றை ஏற்றனர் . சமணரின் பிடிவாத 
உறுதியால் நெருக்குண்டு அடங்கிக்கிடந்த இன்ப விருப் 
புடைய மக்கள் , அப்பிணியைத் தளர்த்தும் நெறியை அவா 
வுடன் ஏற்றனர் . 


ஆயினும் , தேவாரத்தின் ஒவ்வொரு பதிகத்திலும் புத் 
தருடன் சமணரையும் சேர்த்து வசைபாடும் சம்பந்தர் 
வசைச் சொற்களை ஊன்றிக் கவனித்தால் , அவ்வசையிலும் 
சமண சமயத்தின் " அடிப்படை உயர்வு விளங்காமலிராது . 
இரு சமயத்தாரையும் , அவர் பண்புகளையும் அவர் தனித் 
தனி வேறுபடுத்தி விளக்கியிருக்கிறார் . “ சமணத் துறவி 
உலக வாழ்வை முற்றிலும் துறந்து , உடையையும் துறந்து 
நக்கரா ( நிர்வாணரா ) ய்த்திரிவர் , " புத்தத் துறவி காவி 
உடை போர்த்துத் திரிவர் . சாக்கிய ( புத்த ) முனிவர் , சுரக் 
குடுக்கை ஏந்தி இல்லறத்தாரிடமிருந்து கஞ்சியும் சோறும் 
பெற்றுண்பர் ; சமணத் துறவியோ ஒன்றுமின்றி , மயிற் 
பீலிமட்டும் கொண்டேகுவர் . புத்தபிக்கு (பிக்ஷ ) தமக் 
கெனப் பிறர் எழுப்பிய அழகும் ஆடம்பரமும் மிக்க மடங் 
களில் (விஹாரங்களில் ) சொகுசாக வாழ்வர் ; திகம்பரர் 
(சமணத் துறவியர் ) இயற்கையின் கொடுமைகள் முற்றும் 


24 


கொல்லாமை நெறியும் இந்திய சமயக் கோட்பாடுகளும் 


தாங்கி , வெளியிடத்தே நோன்பு ( விரதம் ) கிடந்து தவமேற் 
கொள்வர் . ” ஓரிடத்தில் சம்பந்தர் , புத்தபிக்கு ஊனுணவின் 
சுவையைப் புகழ்ந்து பாடுவர் ; சமண முனியோ அதனைப் 
பழிச்செயல் ( பாவம் ) என ஒதுக்குவர் என்றும் , எளிதில் 
மீன் பெற்றுய்யுமாறு புத்தர் கடற்கரையிடத்தே தங்குவர் . 
சமண முனிவர் தவத்தின் பேரால் மலைப் பாங்குகளில் கடு 
வெயிலில் கிடந்துழல்வர் என்றும் கூறுகிறார் . 

இங்ஙனம் புத்தசமயம் , பிற்கால இந்திய நெறியினும் 
மிகுதியாகப் புத்தநெறியினின்று அடிப்படைக் கொள்கை 
யில் மாறுபட்டிருந்தும் , பிற்காலப் புது வைதீகநெறி நின்ற 
சம்பந்தர் போன்றவர் , வேதநெறியின் எதிரிகள் என்ற 
முறையில் இரண்டையுமே ஒருங்கே எதிர்த்தனர் . இதற் 
குக் காரணமில்லாமலில்லை . வேத ( இந்து ) ச் சடங்குகளைப் 
புத்த சமயத்தினரைவிடச் சமணர் நேரிடையாகவும் கடு 
மையாகவும் கண்டித்தனர் . சமணர் ஒழிக்கத் தக்கவர் 
என்பதற்கு அவர் கூறும் காரணம் இது ஒன்றே . " சமணர் 
கள் வேத வேள்வியை என்றும் பழிப்பவர் . பார்ப்பனர் 
பயிலும் வேதங்களையோ , அவற்றின் அங்கங்களையோ 
அவர்கள் பயில்வதில்லை . வேதநெறியையும் வேதச் சடங்கு 
களையும் மறுப்பதையே அவர்கள் தொழிலாகக் கொண் 
டார்கள் . ஆகவே அவர்களை அழித்தே தீரவேண்டும் " 
என்று அவர் அறைகிறார் . 

வணங்கா முடியுடன் கொல்லாமை வழி சமணர்போல் 
நிற்பது நன்றா, அல்லது தத்தம் நலம் பேணிச் சூழ்நிலைக் 
கேற்ப அதனைத் தளர்த்துவது நன்றா என்பது ஆராய்ந்து 
முடிவுப்படுத்த வேண்டிய செய்தி . நீலகேசி இவ்வகையில் 
சமண மரபுப்படி அதனையே உயர் நெறியாகத் தீவிரமாகக் 
கொண்டு வாதாடுகிறாள் . 


25 


நீலகேசீ 


சமணசமயமும் வேள்விகளும் 
தேவார முதலிய பிறசமய நூல்களில் , சமணரைப் 
பற்றிக் கூறப்படுபவற்றைத்கொண்டு மட்டுமே சமண 
சமயப் பண்புகளை மக்கள் பெரிதும் மதிப்பிட்டுவிடுகின்ற 
னர் . சிறந்த ஆராய்ச்சியாளர்கூட , இந்தியர்மட்டுமன்றி 
மேல்நாட்டவருங்கூட , இவ்வகை மதிப்பீட்டின் காரண 
மாகச் சமண சமயத்தைப் பற்றித் தப்பும் தவறுமான 
கருத்துக்கள் கொண்டுவிடுகின்றனர் . இதனால் பழங்கால 
இந்திய வரலாற்றின் ஒரு பெரும்பகுதி வழுநிறைந்து, 
காணப்படுகிறது . இத் தப்பெண்ணங்களுள் முதன்மையா 
னது , வேதவேள்விகள் மீது சமணர்கொண்ட தொடர்பே .. 
சமணத் துறவிகள் வேத வேள்விகளை ஒறுத்தனர் என்பத 
னால் , அவர்கள் தம் இல்லறத்துத் தோழர்களை , வேள்விகளை 
யும் சடங்குகளையும் முற்றிலும் ஒதுக்கிவிடும்படி கூறினர் 
என்று கருதப்படுகிறது. ஆகவே ஏதேனும் ஒரு நூலில் 
வேள்வி பற்றியோ , சடங்கு பற்றியோ பேசப்பட்டால் 
உடனே அது சமண நூலன்று என்ற முடிவுக்குச் சில 
ஆராய்ச்சியாளர் தாவிவிடுகின்றனர் . எடுத்துக்காட்டாக 
ஓர் அரசன் முடியேற்கும்போது திருமுழுக்கு விழா ( பட் 
டாபிஷேகம் ) நடத்தினான் என் 

த்தினான் என்று கூறப்பட்டால் , உடனே 
அரசன் சமணன் அல்லன் என்று கொள்கின்றனர் . இது 
முற்றிலும் தவறு . 

சமண முனிவர்கள் ஒறுத்த வேள்வியும் சடங்கும் 
உயிர்க்கொலையுடனிணைந்த வேள்வியும் சடங்குமே யன்றி 
எல்லா வேள்விகளும் சடங்குமல்ல . ஏனெனில் இன்றள 
வுங்கூட சமணரிடையே இல்லறத்தாருக்கு வகுக்கப்பட்ட 
எல்லா நடைமுறைகளும் - பிறந்த நாள் விழா , பூணூல் 

எல் . 


26 


சமணர் வாழ்வியல் ஒழுக்கமுறை 


கம 


அணிவித்தல் ( உபநயனம் ) மணவிழா முதலிய எல்லாச் 
சடங்குகளும் பிறரிடம் காணப்படும் முறையிலேயே நடத் 
தப்பெறுகின்றன. வைதிக ( இந்து ) அற நூல்களில் கூறப் 
பட்ட பதினாறு நற்செயல்களுமே (சம்ஸ்காரங்கள் ) சமணர் 
களாலும் பின்பற்றப்படுகின்றன . இதுமட்டுமன்று , இச் 
சமயங்களில் அவர்கள் வழங்கும் மந்திரங்கள் கூட வேத 
மந்திரங்களே . மந்திர வழிபாட்டுக்குரிய தெய்வங்களும் 
இந்திரன் , வருணன் , அக்கினி, வாயு , உருத்திரன் முதலிய 
வேதத் தெய்வங்களே . எனவே , சமணநெறி வேள்விகளுக் 

சடங்குகளுக்கும் முற்றிலும் எதிரானதல்ல . ஆனால் 
சமண சமயம் , அவை இல்லறத்தாருக்குமட்டுமே உரியவை 
என்று கொண்டது . அவர்களுக்கும் கொல்லாமை யுடன் 
கூடிய வினைகள் மட்டுமே உரியவை . வேத வேள்வியாளர் 
செய்யும் உயிர்க் கொலைக்கு மாற்றாக அவர்கள் சோறும் 
நெய்யும் படைப்பர் . 

சமணர் வாழ்வியல் - ஒழுக்கமுனை 
சமண ஒழுக்கமுறை , இல்லற ஒழுங்கு (சிராவகதர்மம் ) 
துறவற ஒழுங்கு (யதிதர்மம் ) என இருபாலாக வழங்கு 
கிறது . இரண்டும் கொல்லாமையையம் , வாய்மை , அவா 
வின்மை , கற்புநெறி , தன்னல மறுப்பு (அஹிம்சை , சத்தி 
யம் , ஆஸ்தேயம் . பிரமசரியம் , பரிமித பரிக்கிரகம் ) ஆகிய 
வற்றையும் அடிப்படையாகக் கொண்டவை . இரண்டி 
னிடையேயும் உள்ள வேற்றுமை அளவையும் கண்டிப்பை 
யும் பொறுத்தவை . துறவிகள் வகையில் அவை மயிரிழை 
யும் பிறழாது மேற்கொள்ளப்படவேண்டும் . அந்நிலையில் 
அவை பெரு நோன்புகள் ( மகா விரதங்கள் ) எனப்படும் . 
இல்லறத்தார் அவற்றைச் சூழ்நிலைக்கு ஏற்ற அளவு படிப் 


27 


நீலகேசி 


படியாகப் பயில்வர் . இந்நிலையில் அதே நோன்புகள் துணை 
நோன்புகள் ( அணுவிரதங்கள் ) எனப்படும் . 

சமணர் சமயத்தில் துறவறம் இல்லறத்தின் பழுத்த 
முடிவு . ஆனால் துறவறத்துக்கான இன்றியமையா முதற் 
படி என்ற முறையில் இல்லறம் அதனுடனொத்த மதிப்புப் 
பெறுகிறது . இப்பாகுபாடே இன்று வைதிகர் தாம் 
மேற்கொள்வதாகக் கூறும் வகுப்புத்தரநிலை (வர்ணாசிரம் ) 
நெறியாகும் . வைதிகநெறியின் வரலாற்றில் , தொடக்கத்தி 
லிருந்தே உபநிடதங்களும் , சங்கரர் , ராமானுசர் முதலிய 
தலைவர்களும் இவ்வகுப்பு நெறி , பிறப்பை அடிப்படையா 
யாகக் கொண்டிருப்பதை எதிர்த்துள்ளனர் . ஆயின் அவர் 
கள் எதிர்ப்பனைத்தும் விழலுக்கிறைத்த நீராய்விட்டது . 
சமண நெறியிலோ வகுப்புத்தரநிலை பிறப்பு வேற்றுமை 
யுடன் குழப்பப்படாமல் தொடக்க முதல் இன்றளவும் 
தூய்மையாகக் காக்கப்பட்டு வருகிறது . 

சமய மாறுபாட்டைச் சமணநெறி தங்கு தடையின்றி 
வரவேற்றதன் காரணமாக , எல்லா வகுப்பினரும் சமண 
நெறியில் சேர்ந்தனர் . ஆனால் சேர்ந்தபின் அனைவரும் 
கொல்லாமை மேற்கொண்டு ஒரு நெறிப்பட்டுப் படிப்படி 
யாக வேற்றுமை களைந்தனர் . ஆயினும் உயர்வு தாழ்வற்ற 
நிலையில் வகுப்புகள் தனித் தியங்குவதைச் சமண நெறி 
தடுக்கவில்லை . புத்தநெறிபோல் சமணநெறி இந்தியாவில் 
முற்றும் அழிக்கப்படாமல் நிற்பது இவ்வொரு காரணத் 
தாலேயே போலும் ! சமயத் துறையில் வைதிகநெறியிலும் 
தீவிரமான சமணம் வைதிக நெறிபோல் இந்தியாவில் பர 
வாமலும் , புத்த நெறிபோல் உலகில் பரவாமலும் இருந்தா 
லும் , வாழ்வியல் ( சமூகத் ) துறையில் கொண்ட இந் 
நகிழ்ச்சியினால் இந்தியாவில் மட்டும் அழியாது நிலவிற்று . 


28 


சமணர் வாழ்வியல் ஒழுக்க முறை 


சமண வகுப்பு நெறி , பிறப்புப்பற்றியதன்று என்பதை 
நீலகேசி நன்கு விளக்குகிறாள் . அவள் தாசப் பெண் ( சூத் 
திரப் பெண் ) ஆதலால் , வேதங்கள் பற்றிப் பேசவும் தகுதி 
யற்றவள் என்று வேதவாதிகூறும்போது , அவள் உணர்ச்சி 
ததும்ப வைதிக நூல்களில் கவனிக்கப்படாது கிடக்கும் 
மேற்கோள்களையே காட்டி , அவனைக் கலங்கவைக்கிறாள் 
மாபாரத முதலிய வைதிக நூல்களில் , எக்குலத்தாரும் தகுதி 
பற்றி முனிவராவதையும் , வேத முனிவர்களே பல வகுப் 
பினரா யிருப்பதையும் சுட்டிக் காட்டுகிறாள் . உண்மை . 
யில் சமணர்கள்வைதிகர்களுக்கு எதிரிகளேயன்றி , வேதங் 
களுக்கு எதிரிகளல்லர் . வேதங்கள் தேவமொழி என்பதை 
அவர்கள் 

ஏற்கவில்லை. ஆனால் பெரியார் மொழி என 
அவர்கள் ஏற்கின்றனர் . அதோடு வேதங்கள் உண்மை 
யில் கொல்லாமை நெறியையே அடிப்படையாகக் கொண் 
டவை என்றும் அவர்கள் கொள்கின்றனர் . 

உபநிடதங்களிலேயே இக் கருத்தை வலியுறுத்தும் 
கதை ஒன்று கூறப்பட்டிருக்கிறது . வேள்வியில் தேவர் 
களுக்கு அளிக்கப்படவேண்டுவதாகக் கூறப்படும் அஜம் 
என்பது ஆட்டைக் குறிப்பதா ? அன்றா ? என்ற கருத்து 
வேற்றுமை வைதிகரிடையேயும் அன்றிருந்ததென்பதைக் 
காட்டுகிறது . அதன் பொருள் ஆடுதான் என்று தன் மனச் 
சான்றுக் கொவ்வாது கூறிய அரசன் பழி எய்துவ 
தாக உபநிடதங்கள் கூறுகின்றன . 

சம்பந்தர் , சமணர் வேத வேள்வியை நிந்தனை செய் . 
துழல்பவர் என இழித்துக்கூறினும் , முன்பு சமணராயிருந் 
தவரான அப்பர் அதனை எதிர்த்தனரே யன்றி , அதன் அடிப் 
படைக் கோட்பாட்டை என்றும் இழித்துரைக்கவில்லை 


29 


நிலகேசி 


என்பது 

கவனிக்கத் தக்கது . சமணர் கொல்லாமை 
நெறியை ஆதரித்து அவரும் ‘ தயாமூலத் தர்மத்தை ப் 
பாராட்டுகின்றனர் . 


இன்று வைதிக ( இந்து ) இந்தியாவில் ஏற்பட்டுள்ள 
விழிப்பும் , மறுமலர்ச்சியும் சமணர் நெறிக்கு ஊக் 

க்கமளிப் 
பவை . காந்தியடிகள் கொல்லாமைக்குப் புத்துயிர் அளித்து 
வருகின்றனர் . வைதிகர் மேற்கொள்ளும் வேத உபநிட 
தங்களின் அடிப்படைக் கொள்கைகளைப் பல இக்கட்டுக் 
களிடையேயும் தூய்மை கெடாது காத்துவரும் சமணர் 
நெறி , இத்தறுவாயில் இந்தியருக்கும் உலக மக்களுக்கும் 
வழிகாட்டியாயும் , ஒற்றுமைப்படுத்தும் உயர் ஆற்றலாயும் 
விளக்கவல்லது . எல்லாச் சமயங்களுக்கும் தனிப்படக் 
கூறுவதானால் , கிரிஸ்தவ சமயத்துக்கும் அடிப்படைக் 
கொள்கையாக விளங்குவது அன்புநெறி . அதற்கும் அடிப் 
படையான கொல்லாமை நெறியை வழுவறக் காத்து நிற் 
கும் சமணநெறி சமயத்தவர் , தொகையில் சிறிதாயினும் 
தொண்டால் பெரிதாகவல்லது . இவ்வகை உயர்வுக்கு 
இந்தியப் பரப்பு எழுமாக ! 


30 


சமய பேத விளக்கம் 


மடலம் ( 2 ) 


சாய 


நீலகேசி யில் பல வகைகளின் கோட்பாடு 
களும் சமணசமயக் கோட்பாடுகளோடு ஒப்பிட்டு ஆராயப் 
படுகின்றன . நூற் குறிப்புக்களிலிருந்து அவ்வச் சமயக் 
கோட்பாடுகளை ஒழுங்கு படுத்தித் தொகுப்பது நூலை உணர் 
வதற்கு மட்டுமன்றி , அந்நாளைய சமய வளர்ச்சி நிலையை 
அறிவதற்கும் பெரிதும் உதவும் . எடுத்துக் காட்டாகப் பூத 
வாதம் அல்லது சாருவாகம் என்ற சமயமும் , சாங்கிய சம 
யமும் , பிற்கால நூல்கள் குறிப்பிடும் நிலையிலிருந்து மிகவும் 
வேறுபட்டுக் காணப்படுகின்றன . நூலாசிரியர் காலத்தில் 
அவை முதிராப் பருவத்திலிருந்தன வாதலாலேயே , இவ் 
வேறுபாடு காணப்படுகிறது என்பது பின்னர்க் காட்டப் 
படும் . 


மற்ற எல்லாச் சமயங்களையும் அலசிப் பார்ப்பதற்கும் , 
அவற்றைக் கண்டித்தபின்னர் மெய்ந் நெறியெனத் தோல் 
வியுற்றாருக்கு எடுத்துக் காட்டுவதற்கும் , நீலகேசிக்குப் 
பயன்படும் சமயம் சமண சமய மாதலால் , அதன் கோட் 
பாடுகளையே முதலில் விளக்குவோம் . . 


31 


நீலகேசி 


( 1 ) சமண சமயக் கோட்பாடுகள் 


உலக வாழ்வு துன்பம் நிறைந்தது . துன்பத்திற்குக் 
கராணம் தீவினை . அதன் கரரணம் அவாக்கள் . அதி 
ருலிந்து விடுபட அருமருந்தாவது அருகன் தாள்கள் . 
அதனை அடையும் வகைகள் சிநபகவானால் வகுக்கப்பட்ட 
அறநெறி , 


களை 


உலகத் தொகுதி (சம்சாரம் ) மேல் உலகு , நடு உலகு , 
கீழ் உலகு என , மூன்று பாகு பாடுகளை உடையது . கீழ் 
உலகு என்பது ஒன்றின் கீழ் ஒன்றாய் அமைந்த ஏழு நரகங் 

உடையது . தீவினைப் பயன் நுகர்வோர் , இதில் 
சென்றழுந்தித் தீவினைப் பயன் அகன்ற பின், மீண்டும் நடு 
உலகிற் பிறப்பர் . ஏழு நரகங்களுக்கும் கீழாக நிகோதம் 
என்ற மீளா நாகு ஒன்று உண்டு . 

உண்டு . உய்தி வழியற்ற 
தீவினையாளர் சென்று , மீளாத் துயரடைந் தழுந்து மிடம் 


உலகை 


மேலுலகுதேவர்களிருப்பிடம் . நல்வினைப்பயனை , உயிர் 
கள் , தேவர்களாக நின்று நுகரும் இடம் இது . நல்வினைப் 
பயன் திர்ந்ததும் தேவர்களும் அதினின்று நீங்கி நடுஉலகு 
வர வேண்டியது தான் . ஆகவே , உண்மையில் இது நடு 

விட மதிப்புக் குறைந்ததே . 
இரு விளைகளுக் கீடானதும் , அவற்றினின்று விலகி 
வீடு பெறும் வாய்ப்பளிப்பதும் நடு உலகேயாம் . இதிலும் 
அவ்விடுதலைக்கான சுற்றுச்சார்புகளுடைய இடம் வினை 
நிலம் ( கர்ம பூமி ) எனப்படும் . இந்தியா அத்தகைய வினை 
நிலம் ஆகும் . ) 


32 


சமய பேத விளக்கம் 


நடு உலகே ஆற்றிவுடைய மக்களுக்கும் ஐயறிவுடைய 
மாக்களுக்கும் இருப்பிடமாவது . ஐயறிவுயிர்களும் 
ஓரறிவு முதல் ஐயறிவு ஈறாகப் பல பல படிகளாக வகுக்கப் 
படும் . ( இப்பாகுபாடே தொல்காப்பியத்திலும் குறிக்கப் 
படுகிறது . ) மண், புனல் , அனல், காற்று , வெளி ஆகிய 
ஐம் பூதங்களிலும் கண்ணுக்குத் தெரியாது அணுவுருவில் 
உள்ள ஒரறிவுயிர்கள் பல உள . (தற்கால அறிவியலார் 
கூறும் அணுவுயிர்கள் இவை . ) 


சித பகவான் வீடு பேற்றிற்குக் கருவியாகிக் காட் 
டிய நெறிகள் மும்மணிகள் எனப்படும் . அவை நன்ஞானம் 
நற்காட்சி , நல்லொழுக்கம் என்பவை ஆம் . இவை அனைத் 
துக்கும் அடிப்படையானது அருள் அல்லது எல்லா வுயிர்க 
ளிடமும் கனிவுடைமை ஆகும் . 


சமண நெறியின் அடிப்படை மெய்ந் நிலை ( தத்துவங் 
களாக மொக்கல வாதத்திற்கூறப்படுவன, இயக்கம் (தர்மம் ) 
நிலை ( அதர்மம் ), காலம் , வெளி ( ஆகாசம் ) , உயிர் ( ஜீவன் ) . 
பருப்பொருள் ( புத்கலம் ) , நல்வினை ( புண்ணியம் ) தீவினை 
(பாபம் ) கட்டு ( பந்தம் ) வீடு (மோக்ஷம் ) என்னும் பத்து 
மாம் . இவற்றுள் முதல் இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறா 
யினும் , ஒரே உலகின் இருதன்மைகளைக் கூறுபவையாம் . 
இந்நாட்டில் எழுந்த சமயங்களில் (மேல்நாட்டில் எழுந்தவற் 
றில் கூட ) பல உலகை முற்றிலும் இயக்கச் சார்பாகவும் , 
முற்றிலும் நிலைச்சார்பாகவும் கொண்டு அல்லற்படுகின் 
றன . உலகு முற்றிலும் இயக்கச் சார்பானால் , பொருள் 
களில் மாற்றத்துக்கு மட்டும் வழி உண்டு . தொடர்ச்சிக்கு 
வழியில்லை . முற்றிலும் நிலைச்சார்பானால் தொடர்ச்சி 
உண்டு . ஆனால் மாற்றம் , வளர்ச்சி , உயிர் வாழ்வு ஆகிய 


33 


3 


தீலகேசி 


சமண 


வற்றுக்கு இடமிராது , சமய மொன்றே உலகத் 
தொகுதியின் அடிப்படை மெய்ம்மை , நிலையுடைமை யென் 
றும் , அதனுள்ளீடாக உடனாகவே இயக்க முடைமையும் 
உண்டு என்றும் கொள்கிறது . (தற்கால அறிஞர் ஈன்ஸ்டீ 
னின் தொடர்பு இயல் கோட்பாட்டுடன் இது மிகவும் 
ஒப்புடையதாதல் காணலாம் .) 


இதுபோலவே சமண மெய்ந்நிலை விளக்கம் , பொருளும் 
பண்பும் வேறெனவும் கொள்ளாது , ஒன்றெனவும் கொள் 
ளாது . பொருண்மையில் ஒன்று , தன்மையில் வேறு என்ற 
ஒற்றுமையில் வேற்றுமைக் கொள்கை ( பேதா பேத வாதம் )) 
கொள்கிறது . ஆகவே தான் நிலை - நிலையாமை , உண்மை 
இன்மை , ஒற்றுமை - வேற்றுமை முதலிய மாறுபடு தொடர் 
கள் மெய்ம்மையின் இரு தன்மை விளக்கச் சமண அறிஞ 
ரால் வழங்கப்படுகின்றன . 


காரணமும் காரியமும் ஒன்றெனச் சிலரும் ( சத்காரிய 
வாதம் ) வேறு எனச் சிலரும் ( அசத்காரிய வாதம் ) வாதிப்ப , 
சமணநெறி ஒன்று எனின் வேறு என்று கொள்கிறது . 
( சதசத்காரிய வாதம் ). 

பொருள்களின் மெய்ம்மையை உணரும் வகைகளைச் 
சமணநெறி நான்காக வகுத்துள்ளது . 
( நாமம் ) உரு ( ஸ்தாபனம் ) பொருண்மை ( திரவியம் ) செயல் 
(பாவம் ) என்பவை . 


அவை , பெயர் 


இந்திய சமயங்களெல்லாவற்றுக்குமே கொல்லாமை 
அடிப்படை யுண்மையாயினும் , சமணம் ஒன்றே அதை 
ஐயந்திரிபன்றி முழுவலிவுடன் மேற்கொள்வது . வேத 
நெறியாளர் வேள்வியில் கொலை ஏற்றனர் . சமணர்கள் 


34 


புத்த சமயும் 


கொள்கையின்படி , தொடக்கக் காலத்தில் வேதங்கள் 
கொல்லா நெறியின்பாற்பட்ட வேள்விகளே செய்தன . 
அவ்வளவில் சமணரும் வேதங்களை ஏற்கவே செய்தனர் . 
ஆனால் பிற்காலத்தவர் வேள்வியில் அஜம் படைக்கப்பட 
வேண்டும் என்பதற்கு , முளை தவிர்ந்த நெல்மணி எனப் 
பொருள் கொள்ளாது , ஆடு எனக்கொண்டு , பின்னர் மாடு 
குதிரை முதலியவற்றையும் வேள்வியின் பேரால் கொல்லத் 
தொடங்கிய பின் , சமணர் அக்கொலை வேள்விகளையும் 
வேதத்தையும் மறுத்தனர் . வேத சமய நீங்கலான பிற பல 
சமயத்தார்களும் , ஒவ்வொரு வகையில் வேதத்தை மறுக் 
கவே செய்தனராயினும் , சமணரளவு கொல்லா நெறியைப் 
பேணிக் காக்கவில்லை . 


( 2) புத்த சமயம் 
நீலகேசி , புத்தசமய நூலாகிய குண்டலகேசியை மறுக் 
கவே எழுந்ததா யிருக்க வேண்டுமாதலால் , அதன் கண்ட 
னங்களுள் புத்தசமயக் கண்டனமே முதலிடம் பெற்றிருக் 
கிறது . குண்டலகேசி வாதம், அர்க்கசந்திர வாதம் , மொக் 
கல வாதம் , புத்த வாதம் என்ற நான்கு பிரிவுகளால் இச் 
சமயக் கருத்துக்கள் விளக்கப்பட்டுக் கண்டிக்கப்படு 
கின்றன . இவற்றுள் முதல் இரண்டும் நான்காவதுமாகிய 
மூன்றிலும் பெரும்பாலும் புத்தசமய ஆராய்ச்சியே நிறைந் 
திருக்கின்றன . மூன்றாவதாகிய மொக்கல வாதத்தில் மொக் 
கலன் மூலமாகச் சமண சமயத்தைக் கண்டித்துக் குண்டல 
கேசி நிகழ்த்திய வாதப் பொருளை எதிர்த்து , நீலகேசி விடை 
யளிக்கிறாள் . எனவே , இப்பகுதிதான் நேரடியாகக் குண் 
டலகேசிக்கு மறுப்புக்கூறும் பகுதியாயிருத்தல் வேண்டும் . 
குண்டலகேசி பெரும்பகுதியும் நமக்குக் . கிட்டாமற் 


35 


நீலகேசி 


போகவே , அதன் போக்கை உய்த்தறிவதும் பெரும்பாலும் 
இப்பிரிவினால் மட்டுமே கூடும் . 

குண்டலகேசி வாதத்தில் குண்டலகேசி புத்த சமயத் 
தின் அடிப்படைக் கொள்கைகளை நான்காக வகுக்கிறாள் . 
அவை முதல்வர் ( ஆப்தர் ) வாய்மொழி ( ஆகமம் ) 
பொருண்மை ( பதார்த்தம் ) செயல் (பிரவிருத்தி ) ஆகியவை . 
முதல்வராகிய புத்தர், காலத் தொடக்க முதல் என்றுமிருப் 
பவர் ; எல்லாம் வல்லவர் ; இருவினையகன்றும் உயிர்கள் 
நலனை எண்ணி உலக வாழ்வில் பேரூழி பேரூழிதோறும் 
(கற்ப கற்பந்தோறும் ) ஊடாடுபவர் . அறநெறி உரைத்து 
அதனை ஏற்றோர்க் கெல்லாம் வீடுபேறு அளிப்பவர் . 

புத்தர் பிரானால் அருளிச் செய்யப்பட்ட வாய் மொழி 
களான பிடகங்கள் மூன்று . அவை சுத்த பிடகம் ( சூத்ர 
பிடகம் ) வினய பிடகம் , அபிதம்ம பிடகம் ( அபிதர்ம பிட 
கம் ) என்பன . 


புத்த நெறிப்படி , உலகில் மெய்ம்மையான பொருள் 
கள் அடிப்படைப் பொருள்களான ஐந்து கந்தங்களே . 
( ஸ்கந்தங்கள் . ) இவை யன்றி உயிர் என்றே ஒன்று இல்லை ; 
உலகு நிலையுடையதல்ல ; காலம் என்ற ஒன்று கிடையாது ; 
நொடிகள் மட்டுமே உண்டு . எனவே கந்தங்களும் நிலை 
யானவை யல்ல . கணந்தோறும் அழிந்து மறுகணத்தில் 
புதிதாகத் தோன்றுவன . காரண காரியத் தொடர்போ , 
பொருண்மைத் தொடர்போ அவற்றிடையே இல்லை . அதா 
வது , பொருள் ஒன்று இருப்பதாகத் தோற்றுகிறதே 
யொழிய , உண்மையில் கணம் தோறும் வேறு வேறு 
பொருள்கள் மாறி , ஒரே பொருள் போல் தோற்றுகின்றது 
என்று புத்தர் கொள்கின்றனர் . ஆற்றில் ஒரு கணம் 


36 


புத்த சமயம் 


ள்ள நீர் மறுகண மாறினும், ஒரே ஆற்றைப் பார்ப்பதாக 
நாம் எண்ணுவது போல , உலகத்தோற்றமும் மாறாதிருப்ப 
தாகத் தோற்றமளிப்பது மயக்கமே என்பர் . 


ஐந்து கந்தங்களாவன: - உருவகந்தம் ( ரூபஸ்கந்தம் ). 
உணர்ச்சிக் கந்தம் ( வேதனாஸ்கந்தம் ) அறிவுக்கந்தம் ( விஜ் 
ஞானஸ்கந்தம் ) பெயர்க் கந்தம் ( ஸம்ஜ்ஞாஸ் கந்தம் ) செயற் 
கந்தம் ( ஸம்ஸ்காரஸ்கந்தம் ) என்பவை . 


உருவக் கந்தத்துள் எட்டினம் ( அஷ்டகம் ) என்றழை 
கப்படும் எட்டு வகை உலகப் பொருள்கள் அடங்கும். 
அவை மண் , நீர் , காற்று , தீ என்னும் மூலப் பொருள் 
களும் , அவற்றிற் கிணையான நிறம் , சுவை , மணம் , ஊறு 
ஆகிய புல உணர்ச்சிகளும் ஆகும் . இவை எட்டும் ஒருங்கு 
கூடியே எட்டினம் அல்லது பொருளாகத் தோன்றும் . 
இவை யன்றி மண்ணுக்குத் திட்பமும் , நீருக்கு நெகிழ்ச்சி 
யும் , தீக்கு வெப்பமும் , காற்றுக்குச் சுழற்சியும் தன்மை 
களாம் . பொருட் பண்புத் தொடர்பைப் புத்தர் ஏற்பதில்லை 
யாதலால் , இவை பண்பாக மாட்டா . 


உணர்ச்சிக் கந்தம் இன்ப உணர்ச்சி , துன்ப உணர்ச்சி , 
சமனுணர்ச்சி என மூவகை . அறிவுக் கந்தம் ; ஐம்புல அறி 
வுடன் மன அறிவும் கூடியது . செயற் கந்தம் மனமொழி , 
மெய்ச் செயல் , உள் என மூவகைப்பட்டது . நன்மை 
தீமை எனவும் இம் மூன்றும் பின்னும் பகுக்கப்படும் . 

தீச்செயல்களுள் கொலை , களவு , காமம் , உடல் பற்றி 
யவை ; பொய் , கோள் , கடுஞ்சொல் , பயனில் சொல் 
நாலும் மொழி பற்றியவை; அவா , வெகுளி, மயக்கம் , மனம் 
பற்றியவை . 


37 


நீலகேசி 


புத்த சமயம் கொல்லாமையை உயர்வுடையதாகக் 
கொண்டது . ஆனால் , ஊனுண்ணல் கொலையின்பாற்படா 
தெனப் புத்த நூல்கள் வாதித்தன . கொலை தீவினையாக 
வேண்டுமானால் , கொலைக்காளான பொருள் உயிர் உடைய 
தாயிருத்தல் வேண்டும் . உயிருடைய தெனக் , கொல்பவர் 
உணர்ந்திருத்தல் வேண்டும் . கொல்லும் எண்ணம் வேண் 
டும் ; கொலைச் செயல் வேண்டும் ; பொருள் உயிரிழத்தல் 
வேண்டும் என்ற ஐந்து கூறுகள் நிறைவேறுதல் வேண்டும் . 


புத்தர்கள் கோட்பாடுகளைச் சுருக்கிக் கூறும் நான் கு 
பெருவாசகங்கள் உள . அவை யாவும் துன்பம் , (சர்வம் 
துக்கம் ) யாவும் தூய்மை யற்றவை , (சர்வம் அசுசி ) யாவும் 
அழிபவை , (சர்வம் அநித்தியம்) யாவும் உயிரல்லாதவை , ( சர் 
வம் அனாத்மா ) என்பவை . 

சமணர் பொருண்மை யறியும் வழிகளாகக் கொண்ட 
பெயர் , உரு, பொருண்மை , செயல் என்ற நான்கில் , புத்தர் 
செயல் ஒன்றே ஒத்துக் கொண்டனர் . 


( புத்த சமயம் இறைவன் , உயிர் , பொருள் மூன்றையும் 
மறுத்து , எல்லாம் மாற்றம் , தோற்றம் என வாதித்தது . அது 
மாயாவாதத்தின்பாற்படும் .) 


( 3 ) ஆசீவக நெறி 


நீலகேசியில் காணப்படும் ஆசீவகக் கோட்பாடுகளைப் 
பற்றிக் கூறு முன் , அதன் வரலாறுபற்றிச் சிறிது கூற 
வேண்டும் . இதனைத் தோற்றுவித்த முதல்வராகிய மஸ்கரி 
என்பவர் புத்தர் , மகாவீரர் ( சிநர் ) ஆகியவர் காலத்தவரே . 
புத்த நூல்கள் அவரை முகலி புத்த என்றும் , புத்தர் காலத்து 


38 


ஆசீவகநெறி 


எட்டுச் சமயத் தலைவர்களுள் ஒருவராகவும் குறிக்கின்றன . 
அறிஞர் ஹேர்ன்லே , சமய ஒழுக்கத்துறைப் பேரறிவுத் 
தொகுதியில் ( Dr hoernle in Encyclopaedia 
of Relegion and Ethics ) அவர் மகா வீரரை மீறித் 
தனிச் சமயம் ஏற்படுத்திய மாணவர் என்று குறிக்கிறார் . 
அவர்கள் ஏகதண்டிகள் என்றும் , மஸ்கரியர்கள் என்றும் 
ஜாதகங்களில் (புத்தர் பிறப்புக் கதைகளில் ) குறிப்பிடப் 
பட்டனர் . ஆஜீவகர் என்ற பெயர் , பிழைப்புக்காக வேட 
மிட்டவர் என்ற பொருளில் , மாற்றார் ஏளனமாக வழங்கிய 
பெயரே யாகும் . 

பிற்காலத்தார் ஆசீவகர் திகம்பர சமணரின் ஒரு பகுதி 
என வெளித் தோற்றத்தால் மயங்கினர் . புத்த நூல்கள் 
ஆசீவகர் என்ற பெயருடன் அவர்களைக் குறிக்காவிடினும் 
அவர்களைச் சமணர் என்று கூறவில்லை . புத்தரும் மகா வீர 
ரும் மஸ்கரியின் ஒழுக்கக் கேட்டை ஒருப் போலவே கண் 
டித்துள்ளனர் . அறிஞர் ஹெர்ன்லே திகம்பர சமணருக் 
கும் , ஆசீவகருக்கு மிடையிலுள்ள கொள்கை வேற்றுமை 
களையும் எடுத்துக் கூறுகிறார் . 


கயாவின் பக்கத்தில் , பர்பரிக் குன்றுகளின் 

குகை 
களிலுள்ள அசோகர் கல்வெட்டுக்களிலொன்று , அக்குகை 
பியதாஸியால் ( அசோகரால் ) ஆசீவகர்களுக்காக விடப் 
பட்டது என்று குறிக்கிறது . இவ்விடத்தில் பார்ப்பனர் , 
நிகண்டர் ( சமண திகம்பரர் ) ஆசீவகர் என , ஆசீவகர் 
தனிப்படவே குறிக்கப்படுகின்றனர் . கி . பி , 6 - ம் நூற் 
முண்டினரான வராகமிசிரர் தம் பிருகத் ஜாதகத்தில் அக் 
கால ஏழுவகைத் துறவிகளுள் ஒருவகையாக ஆசீவகரைக் 
குறிக்கின்றனர் . அவ்வேழு வகையினர் ; சாக்கியர் , ஆசீ 


39 


நீலகேசி 


மகா 


வகர் , நிகண்டர் , தாபதர், பிக்குக்கள் , விதூடகர் , சரகர் 
என்பவர் . வராகமிஹிரரின் உரைகாரரான படோட்பலர் 
ஆசீவகர் அல்லது ஏகதண்டிகள் நாராயணனை வணங்குபவர் 
என்று தெரிவிக்கிறார் . நீலகேசியும் இங்ஙனமே குறிப்பது 
கவனிக்கத் தக்கது . எனவே , சில வெள்ளணி ( சுவேதாம் 
பர ) சமண நூல்களைப் பின்பற்றி ஆசீவகர் திகம்பர சமண 
வகையினரே என்று அறிஞர் ஹேர்னிலே கூறுவது 
பொருத்த மற்றது . 

வெள்ளணியர் ( சுவேதாம்பரர் ) கூறும் வேறு சில 
செய்திகளையும் அறிஞர் ஹேர்னிலே ஆராயாது ஏற்கிறார் . 

வீரருக்கு முந்திய தீர்த்தங்கரரான பார்சுவநாதர் 
கொல்லாமை , மெய்ம்மை கூறல் , திருடாமை , உடைமை 
கொள்ளாமை ஆகிய நான்கு நோன்புகளையே வலியுறுத் 
தினர் . மகா வீரர் நிறையுடைமை ( பிரமசரியம் ) என்பதை 
யும் உட்படுத்தினார் . இது ஒருவகையில் உண்மையே யாயி 
னும் , இது வலியுறுத்து முகத்தினால் அன்றி வேறன்று . 
முதல் நான்கிலும் இது தொக்கதாகவே முதலில் கொள்ளப் 
பட்டது . ஆனால் பார்சுவநாதர் , துறவியர் , ஆடையோ 
கௌபீனமோ வைத்துக்கொள்ள இணங்கியதாகவும் , மகா 
வீரரே முதன் முதலில் அதனையும் ஒறுத்ததாகவும் வெள் 
ளணியார் கூறுகின்றனர் . 

வீரரின் 
கோசல மொகல புத்திரர் , இதனை ஏற்காது பிரிந்து நின்றார் 
என்பதை அறிஞர் ஹெர்ன்லே நம்புகிறார் . ஆனால் வெள் 
ளணியினர் , திகம்பரர் வேறுபாடு மகா வீரர் காலத் 
துக்குச் சிலகாலம் பிந்தியே ஏற்பட்டது என்று , வரலாறு 
கூறுவதை அவர் கவனிக்கவில்லை . திகம்பார் சாவகர் 
( தொடக்கத் துறவி ) களுக்கே கௌபீன உடுக்கையை 
ஏற்றனர் . 


மகா 


மாணவரான 


40 


ஆசீவக நெறி 


சமணர் அல்லாதார் பலர் குறிப்பிடும் நிகண்டரும் , 
புத்தர் குறிப்பிடும் அசேலகரும் திகம்பரச் சமணரேயன்றி 
ஆசீவகர் அல்லர் . 


தென் இந்திய சோழர் 13-ம் நூற்றாண்டு கல்வெட் 
டுக்களில் குறிக்கப்படும் , ஆசுவக் கடமை என்பது , ஆசீ 
வகர்மீது இட்டவரி என்று அறிஞர் ஹேர்னிலே கூறுவ 
தும், இத் தப்பெண்ணத்தை அடிப்படையாகக் கொண்ட 
ஊகத்தாலேயே யாகும் . ஆசுவக் கடமை என்ற தொடர் 
வருமிடங்களிலெல்லாம் முன்னும் பின்னும் வாணிகம் , 
தொழில் ஆகியவற்றின்மீதுள்ள வரிகள் மட்டுமே குறிக் 
கப்படுகின்றன . ஆசு என்பது தமிழில் வார்ப்பு அச்சு 
எனப் பொருள்படும் . வெங்கலத்தில் வார்ப்பட வேலை 
செய்யும் கன்னார் மீதுள்ள வரியே இது குறிக்கத்தகும் 
துறவி வகுப்பினர்மீது வரிவிதிப்பது முன்பின் பொருத் 
தமோ இயற்கையோ அன்று . எனவே, தமிழ்நாட்டிலே பிற் 
காலத்தில் (நாயன்மார் காலத்திலும் அதன் பின்னும் ) ஆசீ 
வகர் அறியப்பட்டனர் என்பதற்கில்லை. வடநாட்டில்மட் 
டும் 6-7 - ம் நூற்றாண்டுகள் வரை அது அழியாது நிலவிற்று 


ஆசீவகர் , தம் தலைவரான மஸ்கரி பகவான் நிறைவறி 
வுடையவர் என்றும் , இருவினையற்றவர் என்றும் , ஆயினும் 
செயலற்று வாய் திறவாது வாளாவிருப்பவர் என்றும் 
கொண்டனர் . எனவே , அவர் நிறைவர் ( பூரணர் ) என் 
றழைக்கப்பட்டனர் . செயலற்றிருத்தலும்,,வாய்பேசாததும் 
நடக்கும்போதும் பேசும்போதும் சிற்றுயிர்களுக்குத் 
தீங்கு நேரிடும் என்பதற்காகவே என்று அவர்கள் கரு 
தினர் . 


41 


நீலகேசி 


ஆசீவகரின் மறைமொழிகள் ஒன்பது ஒளிக்கதிர்கள் 
எனப் பெயர் பெற்றன . அவை மக்களுக்குப் புகட்டிய 
மெய்யறிவின்படி உலகப் பொருள்களின் தோற்றமும் 
மறைவும் காரணமற்றவை ( காரணமின்றித் தற்செயலாய் 
நிகழ்பவை ) பருப் பொருள்களை யன்றி மெய்ப் பொருள் 
கள் இல்லை . அவை உருவம் உடையவை ; இடங் கொள் 
பவை . அவற்றுக்குத் தன்மைகள் உண்டு; ஆனால் பண்பு 
கள் கிடையா . அம்மூல மெய்ப் பொருள்கள் ஐந்து .. 
மண் , காற்று , தீ , நீர் , உயிர் என்பவை . இவை யனைத்தும் 
அணு உருவுடையவை . நிறம் , மணம் , ஊறு ஆகிய மூன் 
றும் மண்ணின் இயல்புகள் . நீரின் தன்மை தட்பம் , 
தீயின் தன்மை வெப்பம் , காற்றின் தன்மை ஓசை , உயிரின் 
தன்மை உணர்தல் , இவற்றாலாய பொருள்களுக்கு இவற் 
றின் தனமையன்றி வேறு பண்பு இல்லை. ஒரு மூலப் 
பொருளுடன் மற்றப் பொருள் சேர்ந்திருக்குமாயினும் , 
ஒன்றில் ஒன்று கலந்து ஒன்றுபடுவ தில்லை . கொடிகள் 
ஒன்றின் பின் ஒன்று வருவதன்றித் தொடர்ச்சியான 
காலம் என்று ஒன்றில்லை . ஒழுக்கம் என்பது இன்பத்தை 
நாடுவதே யன்றி வேறெதுவும் அல்ல . ( நரகம் , துறக்கம் 
மறுபிறப்பு , தெய்வம் , படைப்பு இல்லை என்பது தெளிவு ). 
காரிய காரணத் தொடர்பு கிடையாது . எல்லாம் மாற்ற . 
மற்ற ஒரே நிலை . ( அவிசலித நித்யம் .) 


உயிர் , உருவமுடைய பருப்பொருள் . அதற்கு நீளமும் 
அகலமும் மட்டுமன்றி 500 யோசனை ( 5000 மைல் ) உயர 
மும் உண்டு . அது பாலைக் கனிபோன்ற நீலநிறமுடையது . 
உயிர்கள் எண்ணற்றவை . அனைத்தும் வீடு பெறுதற்குரிய 
வையே . அங்ஙனம் எல்லா வுயிர்களும் வீடடைந்தால் 


42 


சாங்கிய வாதம் 


மீண்டும் பிறக்கும் . இக்கருத்து மண்டல வீடு எனப் 
படும் . (மண்டல மோக்ஷம் ). 


ஐம்பொருள்களுள் தீயும் உயிரும் மேல் நோக்கிச் 
செல்பவை . காற்று, பக்க நோக்கிச் செல்வது . மண்ணும் 
நீரும் கீழ்நோக்கிச் செல்பவை . 


நோன்புகள் ஒழுக்கமுறைகள் ஆசீவகரால் பாராட் 
டப்பட்டன . 


( 4 ) சாங்கிய வாதம் 


நீலகேசி ஆசிரியர் குறிப்பிடும் சாங்கியநெறிக் கொள் 
கைகளுக்கும் பிற நூல்களில் குறிக்கப்படும் சாங்கிய 
நெறிக் கொள்கைகளுக்கு மிடையில் , பல வேறுபாடுகள் 
உள்ளன . நீலகேசியின்படி சாங்கியக் 

கருத்துக்களை 
விளக்கு முன் , இவ்வேறுபாடுகட்குக் காரணமான வரலாற் 
றுச் செய்திகளை விளக்குதல் வேண்டும் . 


தற்கால இந்திய மெய்ந்நிலை விளக்குத் துறைகள் 
( தரிசனங்கள் ) ஆறனுள் ( சாங்கியம் , யோகம் , நியாயம் , 
வைசேடிகம் , பூர்வமீமாம்சை , உத்தரமீமாம்சை ) சாங்கியம் 
மிகத் தொன்மை வாய்ந்தது . இதன் முதல்வர் கபிலர் , 
இவர் மாபெரு முனிவராக (மஹ ரிஷி) உபநிடதங்களிலும் 
மாபாரதத்திலும் குறிக்கப்படுகிறார் . அவர் நிறுவிய சாங் 
கிய நெறி , இறையிலி சாங்கியம் (நிரீசுவர சாங்கியம் ) எனப் 
படும் . கபிலருக்குப் பின்னும் அசூரி , பஞ்சாஸிகர் , விந் 
தியவாசி , ஈசுவர கிருஷ்ணர் முதலிய பெருந்தலைவர்கள் 
அதற்கு ஆக்கம் தந்து வளர்த்தனர் . ஈசுவர கிருஷ்ணர் 


43 


நீலகேசி 


எழுதிய சாங்கியக் காரிகையே இன்று சாங்கிய நெறியின் 
மேற்கோள் நூலாயிருக்கிறது . 


ஆனால் நீலகேசியில் குறிக்கப்படும் சாங்கியநெறிக் 
கொள்கைகள் மேற்கூறப்பட்ட சாங்கிய நெறியிலிருந்து 
வேறுபடுகிறது . சாங்கிய ஆசிரியராக இங்கே கூறப்படு 
பவர் பராசரர் . நீலகேசி உரையாசிரியரும் இந்நூலில் 
குறிக்கப் பெறும் சாங்கியம் இறையேற்புச் சாங்கியம் 
( சேசுவர சாங்கியம் என்று குறிப்பிடுகிறார் ). ஆனால் 
இறையேற்புச் சாங்கியம் என்ற பெயரும் , பிற்காலத்தில் 
பதஞ்சலி முனிவரின் யோகநெறிக்கே வழங்கிற்று . இது 
உண்மையில் இறையிலி சாங்கியத்துடன் கடவுள் கொள் 
கையையும் வணக்கத்தையும்கூடச் சேர்த்துக்கொண்ட 
நெறியேயன்றி வேறல்ல . நீலகேசியில் கூறப்படும் சாங் 
கியம் , கபிலர் சாங்கிய நெறியின் மெய்ந்நிலை விளக்கத் 
துடன் ( தத்துவ இறைகள் ) கடவுட் கொள்கையையும் பிற் 
கால வேதாந்த நெறியின் ஆன்ம ஒருமைக் கொள்கையை 
யும் ( கேவல அத்வைதம் ) சேர்த்துக்கொள்கிறது . எனவே , 
இது வேதாந்த நெறியின் முதிரா முன்னிலையையே 
குறிக்கும் . 

நீலகேசியில் சாங்கிய நெறியின் தலைவர் பெயரும் 
இடமும் இவ்வகையில் தனிப்பட்ட சிறப்புடையவை . 
வேதாந்த நெறிக்கு முதனூலாகக் 

கொள்ளப்படுவது 
சங்கராசாரியர்பிரம சூத்திர உரையேயாகும் . சங்கரர் உரை 
எழுதுமுன் , முதனூல் வியாசரால் எழுதப்பட்டிருந்தது . 
இவ்வியாசர் பராசரர் மகன் . பராசரியர் என்றும் வழங் 
கப்பெறுபவர் . அவர் எழுதிய பாரத நூல் அத்தினாபுரி 
யில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைக் கூறுவது . நீலகேசியில் சாங் 


44 


சாங்கிய வாதம் 


கிய ஆசிரியர் இருப்பிடம் அத்தினாபுரி என்றும் , அவர் 
பெயர் பராசரர் என்றும் காணப்படுகிறது . பராசரர் என் 
பது , இங்கே பாரசரீயர் என்ற பெயரின் பிழைப்பட்ட அல் 
லது மருவிய உருவாயிருத்தல் கூடும் . அப்படியாயின் , நீல 
கேசியில் சாங்கியம் என்று வழங்கும் நெறி , வியாசர் பெய 
ரால் வழங்கிய தனி நெறியாயிருத்தல் கூடும் . பாரதத்தில் 
கூறப்படும் சாங்கியக் கொள்கையும் . நீலகேசியில் கூறப் 
படுவதுடன் ஒத்திருப்பதும் , சங்கராசாரியரின் சர்வ சித் 
தாந்த சங்கிரகத்தில் இதே தெய்வக் கொள்கையுடையதாக 
வியாச மதம் என்ற தனிநெறி குறிப்பிடப்படுவதும் 
இதனை வலியுறுத்தும் . சங்கரர் வேதாந்த நெறி எழுந்த பின் 
னும் இவ்வியாசநெறி சிறப்புடனிருந்திருக்க வேண்டும் . 
நீலகேசி காலத்தில் சங்கரர், இராமாநுசர் , மாத்துவர் முதலி 
யோர் வகுத்த வேதாந்தக் கிளைநெறிகள் எழவில்லையாயி 
னும் , இவ்வியாச நெறி சாங்கிய நெறியின் கிளை என்ற 
நிலையில் பயின்றிருக்கவேண்டும் . 


ஆனால் கபில மாமுனிவரின் சாங்கியம் ( இறையிலி 
சாங்கியம் ) நீலகேசியில் விளக்கப்படாததன் காரணம் 
யாது ? பிற்கால வேதாந்த நெறிகள்போலாது பழமை 
மிக்க இந்நெறி நீலகேசி காலத்தில் அறியப்படவில்லை 
என்று கூறுதல் பொருந்தாது . புத்த சமணநெறிகளுடனொப் 
பத் தென் இந்தியாவிலும் நிலவியே இருத்தல் வேண்டும் . 
சில அடிப்படை பண்புகளில் புத்த சமண சமயங்கள் ஒத் 
திருந்தனவாயினும் , வேறு சில உயிர்நிலைக் கோட்பாடுகளி 
லும் வழக்கங்களிலும் அவை மாறுபட்டிருந்தன . ஆனால் 
சாங்கியமும் , ( இறையிலி சாங்கியம் ) சமணமும் கிட்டத் 
தட்ட எல்லா அடிப்படை மெய்ந்நிலை விளக்கக் கோட்பாடு 


45 


நீலகேசி 


களிலும் ஒத்திருந்தனவாதலால் , மற்றச் சமயங்களையும் 
சிறப்பாகக் கொலை வேள்வியை மேற்கொள்ளும் வேத 
நெறியையும் எதிர்ப்பதில் அவை ஒன்றுபட்டிருந்தன . 
இரண்டு சபயங்களும் கொல்லாமை , உயிர்ப் பன்மைக் 
கொள்கை , இறைவன் படைப்பு மறுப்பு ஆகியவற்றில் 
உறுதியுடையவையா யிருந்தன . ஆகவே சமணநெறிக்கு 
எதிரான நெறிகளையே மறுக்க எழுந்த நீலகேசி , அதனை 
ஏற்கு முறையில் தன் கண்டனங்களுள் அதனை உட்படுத் 
தாது விட்டிருத்தல் வேண்டும் . 


ஈசுவர கிருஷ்ணர் இயற்றிய சாங்கியக் காரிகையின் 
உரையாசிரியரான மாதரன் கொல்லாமை நெறி நின்று 
வேள்வி ஒதுக்கினார் . சிலப்பதிகாரத்தில் சேரன் செங் 
குட்டுவனை அற வேள்வியினின்று விலக்கியும் , கோயில் 
களில் பூப்பலி ஏற்படுத்தியதைப் பாராட்டியும் பேசும் 
மற்ற மாதரன் , இதே மாதரனாயிராவிடினும் , இதேபோல் 
சாங்கிய நெறியினனாயிருக்கக் கூடும் . மேலும் குணாடியர் 
பிருகத் கதையின் தமிழ்மொழி பெயர்ப்பாகிய பெருங் 
கதையின் ஆசிரியரும் கதைத் தலைவரும் சமணராயிருந்தும் , 
வாசவதத்தைக்கு ஆறுதலளித்து அறமுறைத்தவள் சாங் 
கியத் தாய் என்று கூறப்பட்டிருப்பது காண , சமணர் சாங் 
கியத் துறவியரை மாற்றாராகக் கொள்ளாது , அறத்துறை 
யில் சமணத் துறவியருடன் ஒப்பாகக் கொண்டனர் 
என்று கொள்ள இடமுண்டு .. 

கபிலர் சாங்கிய நெறியும் நீலகேசி , எதிர்க்கும் சாங் 
கிய நெறியும் வேறெனக் காட்டியபின் , நீலகேசியிற் 
காணப்படும் தெய்வக் கொள்கை சாங்கிய நெறியின் 
தன்மையை விளக்குவோம் . 


46 


சாங்கிய வாதம் 


( கடவுட் கொள்கைச் ) சாங்கிய நெறிப்படி மெய்ந்நிலை 
கள் ( தத்துவங்கள் ) 25. அவை , உயிர் ( ஆன்மா ) இயற்கை . 
( பிரகிருதி ) பெருநிலை (மகத்து ) செருக்கு ( அகங்காரம் ) 
ஐம்புலன்கள் ( ஞானேந்திரியங்கள் ) ஐம்பொறிகள் ( கர் 
மேந்திரியங்கள் ) , மனம் , தன்மாத்திரைகள் ஐந்து . ஐம் 
பூதங்கள் ஆகியவை . 

உயிர் ( ஆன்மா) பொதுவாகப் பண்பும் செயலும் அற்ற 
தாயினும் , அதன் முந்நிலைகளான பேருயிர் ( பரமாத்மா ) 
உள்ளுயிர் ( அந்தராத்மா ) வினையுயிர் ( கர்மாத்மா ) ஆகிய 
வற்றில் முதலதுமட்டுமே செயலற்றது . மற்ற இரண்டும் 
செயலுடையவை . 


பேருயிர் ( பரமாத்மா ) அல்லது கடவுளே உலகைப் 
படைத்தது . அதன்முன் உலகில்லை . அதன் செயலூக்க 
.மின்றி எச்செயலுமில்லை. பேருயிர் அனைத்தையும் அழிக்க 
வும் வல்லது . 
பேருயிரின் பிறிது நிலையே உயிராதலால் , உயிர் ஒன்றே . 

( 5 ) வைசேடிக வாதம் 
வைசேடிக நெறியைத் தோற்றுவித்த முதல்வர் கணா 
தர் . நீலகேசியில் வைசேடிக ஆசிரியர் பெயர் லோகஜிதர் 

வைசேடிக நெறியில் முதனிலை பொருள்கள் (பதார்த் 
தங்கள் ) ஆறு . அவை முறையே பொருண்மைகள் ( திர 
வியங்கள் ) ; பண்பு ( குணம் ) ; வினை ( கர்மம் ) ; தொகை ( சாமா 
னியம் ) ; வகை (விசேஷம் ) ; வாய்ப்பு ( சமவாயம் ) என்பவை . 

பொருண்மைகள் என்பது : ஐம்பூதங்கள் , திசை , 
மனம் , காலம் , உயிர் ( ஜீவன் ) என்பன . 


47 


தீலகேசி 


பண்பும் வினையும் பொருண்மையுடன் ஒன்றியவை . 

தொகை , பெருந் தொகை (மஹா சமவாயம் அல்லது 
பரசமவாயம் ) என்றும் , சிறு தொகை ( அலாந்தர சமவாயம் 
அல்லது அபர சமவாயம் ) என்றும் இரு வகை . பொருள் 
களில் கண்ட பொதுத் தன்டையே தொகை எனப்படும் . 
எல்லாப் பொருளுக்கும் அடிப் படையான பொதுத்தன்மை 
( பொருண்மை நிலை ) யே பெருந் தொகை . மற்றப் பொதுத் 
தன்மைகள் சிறு தொகைகள் . வகை என்பது பொருள் 
களிடையே கண்ட வேற்றுமை அல்லது வேறுபாடு . 
வாய்ப்பு , பொருண்மையுடன் அவ்வவற்றுக்கேற்ற பண்பும் 
செயலும் கொண்டு கூட்டும் இயல்பு . இவற்றுள் முதல் 
மூன்று ( , 

(பொருண்மை , பண்பு , செயல் ஆகிய ) தனிப் 
பொருள் நிலை உடையவை . அவை வாய்ப்பு மூலம் கலத்த 
லாலே செயலுலகம் உண்டாம் . தொகை வகைகள் வாய்ப் 
புக்கு உதவுவன . 


( 6 ) வேதவாதம் அல்லது மீமாம்சை 


வேதவாதியின் அடிப்படைத் தத்துவம் வேதத்தை ஏற் 
றுக் கொள்வதே. வேதம் காலம் கடந்தது ; ஆக்கிய 
முதல்வனற்றது ; அழியாதது . அதனை அடிப்படையாகக் 
கொண்டு அதனை ஏற்கும் எல்லா வகைப்பட்ட நெறிகளும் 
சமய முறைகளும் அதன் கிளைகள் , 25 மெய்ந்நிலைகளை 
( தத்துவங்களை ) ஏற்கும் சாங்கியம் , 6 முதல் நிலைப் பொருள் 
களை ( பதார்த்தங்களை ) ஏற்கும் வை சேடிகம் , படைப்புக் 
கொள்கையை ஏற்கும் படைப்பு வாதம் (சிருஷ்டிவாதம் 
கடவுட் கொள்கை உடைய கடவுள் நெறி ( பிரம்மவாதம் ) 
ஆகிய கொள்கைகளும் , வைணவம் , மாகேசுரம் , டாசு 


48 


வேதவாதம் அல்லது மீமாம்சை 


பதம் , பாஞ்சராத்திரம் , பாரிவிராஜிகம் கிய சமய 
முறைகள் யாவும் வேதவாதிக்கு அவன் தலைமை ஏற் 
கும் கிளைச் சமயங்களாகும் . 

கொலை வேள்வி முறை வேதவினைகளின் அடிப்படை 
( உபரி சர வசுவின் கதை , இதில் ஏற்பட்ட கருத்து வேறு 
பாட்டு எதிர்ப்பை விளக்குகிறது .) வகுப்பு வேற்றுமை 
( ஜாதி வித்தியாசம் ) அவன் உலகியல் ஒழுக்க முறையின் 
அடிப்படைச் சட்டமாகும் . நீலகேசி வேதவாதத்தை இறை 
மறுப்பு நெறி (நாஸ்திகம் ) என்கிறாள் . 

( 7 ) பூதவாதம் 


பூதவாதம் சார்வாகம் என்றும் , வோகாயதம் என்றும் 
வழங்கும் . 

நீலகேசியில் பூதவாதம் விளக்கும் ஆரிரியர் பிசாசகர் . 

பொருள்களை யன்றிப் பண்புகளைத் தனிப்பட்டவை 
யாகப் பூதவாதி ஏற்பதில்லை . அவன் ஏற்கும் மெய்ப் 
பொருள்கள் ஐம் பூதங்கள் மட்டுமே . அவை தீ , மண் , நீர், 
காற்று , வெளி என்பவை . தீயின் ஆற்றல் கண்ணிலும் , 
செயல் நிறத்திலும் தோற்றும் . மண்ணின் ஆற்றல் மூக்கி 
லும் , செயல் மணத்திலும் காணப்படும் . இங்ஙனமே நீருக்கு 
நாவும் சுவையும் ; காற்றுக்கு உடலும் ஊறும் ; வெளிக்குச் 
செவியும் ஓசையும் ஆற்றல் , சான்ற உறுப்புக்களாகவும் 
செயல்களாகவும் அமையும் . 

பொருண்மை விளக்க வகையில் பூதவாதி ஒண் கூடு 
( பிரத்தியக்ஷம் ) ஒன்றையே விளக்க ( பிரமாண ) மாகக் 
கொள்வான் . 


49 


4 


நீலகேசி 


ஐம்பூதங்களும் என்று முள்ள மெய்ப் பொருள்கள் . 
அவற்றின் கலப்பே உலகம் . அதற்குப்படைப்பு, அழிவு 
கிடையாது . 


மா , வெல்லம் முதலிய ஐம் பொருளும் சேர்ந்து மது 
சாரம் உண்டாவதுபோல் , ஐம்பூதத்தினின்று உண்டாகும் 
தன்மையே உயிரின் செயல் போலத் தோன்றியது . உண் 
மையில் உடலன்றி உயிருமில்லை . முற்பிறப்பு , மறு பிறப்பு 
என்பதும் , மேலுலகு , கீழுலகு , துறக்கம் , நரகம் , நல்வினை , 
தீவினை , தவம் , ஒழுக்கம் யாவும் , பொதுமக்களை மயக்கச் 
சூழ்ச்சியாளர் ஏற்படுத்திய பொய் மூட்டைகள் . 

குறிப்பு : நீலகேசியில் கண்ட பூதவாதத்துக்கும் , மாத 
வாசாரியரின் சர்வ தரிசன சங்கிரகம் , சங்கராசாரியரின் 
சர்வ சித்தாந்த சங்கிரகம் ஆகியவற்றில் கண்ட பூதவாதத் 
துக்கும் சில அடிப்படை. வேறுபாடுகள் உண்டு. நீலகேசிப் 
பூதவாதம் ஐம் பூதங்களை ஐந்தெனக் கொள்கிறது . ஆனால் 
பின்னாளில் பூதவாதிகள் நான்கே ஏற்றனர் . கண்கூட்டு 
விளக்கமே ஏற்ற அந்நெறியினர் , கண்கூடாக விளங் 
காத வெளியை நீக்கினர் . நீலகேசி காலத்தால் முந்திய 
தென இச் செய்தியும் காட்டும் . 

மகா பாரதத்திலும் பூத 
வாதத்தின் முதல்வரான பிருகஸ்பதி ஐம்பூதங்களைக் 
பதாகக் கூறப்படுகிறது . 


குறிப் 


பூதவாதிகளும் , சமணர்களைப் போலக் கொலை வேள் 
விகளை எதிர்த்துக் கொல்லாமையை மேற் கொண்டன 
ரெனினும் , பிற்காலத்தில் இன்பமே அறம் எனக் கொண்டு 
வேறுபாடுற்றனர் . (பிருகஸ்பதிக்குப் பின் இந் நெறியைச் 
சார்வாகன் புதுக்கி வேறுபடுத்தி யிருக்கலாம் ). 


50 


மடலம் ( 3 ) நூற் சுருக்கம் 

பிரிவு ( 1 ) தர்ம உரை 


பாஞ்சாலம் என்ற நாடு நீர் நிலவளங்கள் நிறைந்தது . 
அழகிய காட்சிகளை உடையது . அதன் மன்னனாகிய சமுத் 
திரசாரன் , அந்நாட்டின் தலைநகராகிய புண்டரவர்த்தனத் 
தில் இருந்து செங்கோல் செலுத்தி வந்தான் . நகர்ப்புறத் 
தில் பலாலயம் என்றொரு மயானத்தில் ஒரு காளி கோயி 
லிருந்தது . அதனருகில் முனிசந்திரர் என்றொரு முனிவர் 
வாழ்ந்து வந்தார் . 

ஒரு நாள் அந்நகர மக்கள் காளி கோயிலில் பலியிடு 
படி எண்ணற்ற ஆடு மாடுகளை ஓட்டி வந்தனர் . முனிவர் 
கொல்லா நோன்பியாராதலால் , இத்தனை உயிர்கள் கொலை 
செய்யப்பட வருவது கண்டு மனங் கலங்கினார் . எனவே , 
அவர் அம் மக்களைப் பரிவுடன் நோக்கி , " இத்தனை உயிர் 
களைக் கொல்ல நீங்கள் நதற்காக முனைய வேண்டும் ? இத 
னால் நீவிர் அடையும் பயன் என்ன ? என்று வினவினார் . 


51 


நீலகேசி 


மக்கள் அவரைக் கைகூப்பி வணங்கி , " பெரியீர் ,! எம் 
அரசன் , நெடுநாள் மகவில்லா திருந்து ஒரு : மகனைப் பெற் 
றான் . இறைவி அளித்த இப்பெரும் பரிசிற்காக இவ்வுயிர் 
களைப் பலியாகத் தந்து எம் நன்றியையும் , வணக்கத்தை 
யும் தெரிவித்து வழிபாடாற்ற வருகிறோம் ” என்றார்கள் . 
முனிசந்திரர் 

அன்புடையீர், பிறப்பும் இறப்பும் 
அவரவர் வினைப்பயனே யன்றி , இறை செயலாகமாட்டா . 
அப்படியே இறைவன் தலையிட்டு இந் நன்னிகழ்ச்சி ஏற் 
பட்டதென்று கொண்டாலும் கூட , அதற்காக இவ்வுயிர் 
களைக் கொல்வது என்ன பயன் தரும் . உயிர்க் கொலையால் 
தெய்வம் சினமடையுமேயன்றி மகிழுமா ? உம் நன்றியை 
எப்படியும் வழக்கம் பின்பற்றித் தெரிவித்தல் வேண்டு 
மானால் , உயிர்களைக் கொல்லாமலே அவற்றைப் போன்ற 
களிமண் வடிவம் சமைத்துப் பலியிட்டுக் கொள்ளலாமே . 
அவ்வாறு செய்வதனால் உம் வழிபாடும் குறைவு படாது ; 
இறையும் மகிழும் . உங்களுக்கு இத்தனை உயிர்களைக் 
கொல்லும் பழியும் நேராது . கொல்லாமை சார்ந்த வழி 
பாடே உண்மை வழிபாடாம் ” என நயம்பட உரைத்தார் . 


முனிசந்திரர் அறவுரையின் மேம்பாடும் , நலமும் 
உணர்ந்து , மக்கள் அவர் கருத்துக்கிணங்கி உயிர்களைக் 
கட்டவிழ்த்து விட்டனர் . பின் அவர்கள் களிமண் வடி 
வங்களாலேயே பலியிட்டுவிட்டு , மகிழ்ச்சியும் நிறைவும் 
உடையவராய் மீண்டனர் . ஆனால் காளிதேவி , தன் மக்கள் 
வழக்கமாகத் தரும் குருதியுணவு பெறாது துயரடைந்தாள் . 
தன் அடியவர்களைத் தன்னிடமிருந்து நய்மொழியால் விலக் 
கிய இம்முனிவனை ஒறுத்துப் பழிக்குப்பழி வாங்க வேண்டு 
மென்று அவள் உள்ளம் துடித்தது . ஆயினும் , யோகத் 


52 


தர்ம உரை 


தில் வல்ல முனிவரிடம் தன் மாயம் செல்லாது என் 
உணர்ந்து செயலற்றிருந்தாள் . 


காளிகளிடையே முடிசூடா அரசியாய் விளங்கியவள் 
மாகாளி நீலி அல்லது நீலகேசி . அவள் தமிழ்நாட்டில் 
பழையனூரில் புகழுடன் வாழ்ந்து வந்தாள் . மனிதரைத் 
தெய்வங்கள் அடக்கி ஆள்வதுபோல் , அவள் தெய்வங்களை 
அடக்கி ஆண்டு வந்தாள் . பலாலயத்துக் காளி, தனக்கு 
நேர்ந்த இன்னலை நீலகேசிக்குச் சொல்லியனுப்பி , அவள் 
உதவி கோரினாள் . நீலகேசியும் தன்னிடம் தோழமை 
கொண்ட காளியின் துயர் தீர்க்க எண்ணி அப்பணிக்கு 
ஒருப்பட்டாள் . 

பலாலயத்தின் மயானத்தை அடைந்து நீலகேசி , தன் . 
கூளிகளையும் , பூதங்களையும் , மாய உருக்களையும் ஏவி, முனி 
வனைச் சூழச் செய்து அச்சுறுத்தினாள் . ஆனால் யோக 
உறக்கம் உறங்கியிருந்த முனிவரை , அவை எதுவும் 
அசைக்க முடியவில்லை. தன் ஆற்றலால் அடைய முடியாத 
வெற்றியைச் சூழ்ச்சியால் பெற எண்ணி , அவள் அந்நாட் 
டரசன் மகளாகிய காமலேகை யுருவில் அழகிய தோற்றம் 
தாங்கி அவனிடம் சென்றாள் . அரச நிலைக்குரிய ஆடை 
யணிகளுடன் அவள் அவனிடம் காதல் நாடகம் நடிக்கத் 
தொடங்கினாள் . முனிவன் முக்கால உணர்வுடையவனாத 
லால் , அவள் உருக் கண்டு நகைத்து " நீ பெண் அல்ல ; 
பழையனூர்க் காளி நீலி என்றறிவேன் . நீ விரும்புவது 
காதலன்று ; என் அழிவே . ஆனால் நோன்பு வலிமையுடைய 
என்னிடம் உன் செயல்கள் எதுவும் ஈடேறாது ” என்றான் . 
அவர் யோக வலிவு கண்டு நீலகேசி வியப்படைந்து , அவர் 
காலில் விழுந்து , தன் தீயெண்ண முழுதும் ஒப்புக்கொண் 


53 


நீலகேசி 


டாள் . மேலும் அவள் தன் மாய் ஆற்றலினும் பன்மடங்கு 
ஆற்றலுடைய அவர் தன்மையைப் பாராட்டித் தன் தீ வழி 
யினின்றும் தன்னைக் கரையேற்றி நல்வழிப்படுத்துமாறு 
அவரை வேண்டினள் . முனிவர் அவள் பக்குவ நிலையை 
யறிந்து , சமணநெறியை அறிவித்து அவளுக்கு அறிவு, 
கொளுத்தினார் . 


தன் கோர உருவாலும் செயலாலும் மக்களை அச் 
சுறுத்திய கொடுங்காளியாகிய நீலகேசி , முனிவர் அருள் 
திறத்தால் தன் இயல்புமுற்றும் மாறினாள் . உலக வாழ்வின் 
தன்மை ( சம்சாரம் ) இது என்பதையும் , இன்ப துன்பங் 
களின் மூலம் , இதுஎன்பதையும் , விடுதலை வகை யாது என் 
பதையும் , விரிவாகவும் , விளக்கமாகவும் முனிவர் அறவுரை 
யால் அவள் அறிந்து , விளக்கமெய்தினாள் . 

“ உலகத் தொகுதி (பிரபஞ்சம் ) மூன்று பகுதிகனை 
உடையது . அவை மேல் , கீழ் , நடு பகுதிகள் . கீழ்ப் பகுதி 
ஒன்றின் கீழ் ஒன்றாக ஏழுஉலகங்களை உடையது . இவையே 
ஏழு நரகங்கள் . இவற்றின் கீழே மீளா நரகமாகிய நிகோ 
தம் அமைந்துள்ளது . நிகோதத்தில் சேர்பவர்கள் மீள்வ 
தில்லை . ஆனால் மற்ற ஏழு நரகங்களிலும் சென்று சேர்ப் 
வர்கள் தம் பழந்தீவினைப் பயன்களை முற்றும் துய்த்தவுடன் 
மீண்டும் நடு உலகில் வந்து பிறப்பர் . இவ்வுலகிலேயே மக் 
களும் மாக்களும் உண்டு . தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட 
படி மக்களும் மாக்களும் ஆகிய உயிரினங்கள் , ஓரறிவு 
உயிர்கள் முதலாக ஆறறிவுயி ரீறாகப் பல வகைப்படும் . 
நடு வுலகத்திற்கு மேலுள்ள உலகங்கள் , தேவருலகத்தின் 
பாற்படும் . இம்முப்பகுதிகளும் சேர்ந்ததே உலகத் 
தொகுதி ( பிரபஞ்சம் ) " என்று முனிசந்திரர் விளக்கினார் . 


54 


தர்ம உரை 


உலகத் தொகுதியில் வாழும் உயிர்கள் பிறந்திறந்து 
உழல்பவை . அச்சுழற்சியிலிருந்து விடுதலை பெறும் வகை 
நடு உலக வாழ்வில் மட்டுமே உண்டு . நடுப் பகுதியிலும் 
சில இடங்களில் மட்டுமே விடுதலைக்கு வேண்டும் நோன்பு , 
தவம் முதலியவை இயற்றுவதற்கான சூழ் நிலைகள் காணப் 
படும் . இத்தகைய இடங்களையே நன்னிலங்கள் ( கர்ம பூமி 
கள் ) என்று கூறுகிறோம் . நீலகேசி போன்ற தெய்வங்கள் 
மேலுலகங்களில் வாழ்பவர்கள் . எனவே , அவர்கள் நடு 
நிலத்து அறவோரை விடத் தாழ்ந்த நிலையையே உடைய 
வர்கள் . ஏனெனில் , அவர்களைக் கண்டு அஞ்சுபவர்கள் 
தீயவர்கள் மட்டுமே . எப்பகுதியிலும் நல்லவர்கள் , அவர் 
களைப் பழித்து இழிக்கவே செய்வர் . அவர்கள் தம் அடிய 
வர்களை விடுவிப்பதற்கு மாறாக மென்மேலும் அடிமைக் 
கட்டில் இறுக்கவே உதவுவர் . 


2.ள 


விடுதலை பெற வேண்டின் , மூன்றே வழிகள் 
அவை அமுதம்போல் அழியா வாழ்வு தரத்தக்கவை . அவை 
நன் ஞானம் , நற்காட்சி , நல்லொழுக்கம் ஆகியவை . உலக 
முய்யும்படி சஞ்சீவிகளான இந்நெறிகள் அறிவு மயமான 
வரும் அன்பு மயமானவருமான ஜின்பகவானால் அருளப் 
பட்டவை . இவற்றை மேற்கொண்டவர் எல்லா உயிர்க 
ளிடத்திலும் அன்புடையவராய் , உள மொழி மெய்கள் 
மூன்றினாலும் , எவ்வுயிர்களுக்கும் துன்பம் உண்டுபண்ணா 
முறையில் வாழ்பவர். 


முனிசந்திரர் கூறிய அருள் நெறியைக் கேட்ட பின் 
நீலகேசியின் அறிவுக் கண் திறந்து , அதை மூடியிருந்த 
அறியாமை இருள் அகன்றது . அவள் அருளுருவினனும் 
அறிவுருவினும் ஆகிய ஜினனையும் 

ஆகிய ஜினனையும் அறத்தையும் (ஜின 


55 


" நீலகேசி 


தர்மத்தையும் ) பாடிப் பரவினாள் . தன் பழைய குருதி 
வாழ்வை வேம்பென வெறுத்தாள் . அதினின்றும் தன்னைக் 
கரை யேற்றி அறிவொளி தந்த குருவினிடமும், தலைவனா 
கிய ஜினனிடமும் , தன் கடமையையும் நன்றியையும் தெரி 
விக்கு முறையில் , அவள் பல நாடுகளிலும் சமண அற 
வொளியைப் பரப்புவதென்று உறுதி கொண்டாள் . 


பிரிவு ( 2 ) குண்டலகேசி வாதம் 
ஜின் பகவன் கோயிலை வலம் வந்து வணங்கிய பின் , 
நீலகேசி தான் அடைந்த புதிய அற நெறியாகிய சமண 
சமய நெறியை எங்கும் பரப்பும் எண்ணங் கொண்ட 
வளாய் , முதலில் புத்தரிடம் வாதிடுவதென்று தீர்மானித் 
தாள் . இம் முடிவுக்குக் காரணம் புத்த நெறியினர் அக் 
காலத்தில் ஊனுண்பதை ஆதரித்து ஊக்கியும் , உயிர் , 
ஆத்மா ) இல்லை என்று மறுத்தும் , சமயக் கோட் பாடுகளைப் 
புறக் கணிந்தும் வந்ததேயாம் . முனிவரிடமிருந்து அவள் 
பெற்ற அருள் திறத்தால் புத்த நெறி பரப்பி வந்தவர் 
களுள் சிறந்தவள் குண்டலகேசி என்றறிந்து , அவளிடம் 
வாதிடச் சென்றாள் . 


அச் சமயம் குண்டல கேசி தென் பாஞ்சால நாட்டின் 
தலைமையிடமான காம்பிலி நகரில் வாழ்ந்து வந்தாள் . 
அங்கே சமயப் போருக்கு அனைவரையும் அழைக்கும் அறி 
குறியாக ஓர் மரத்தடியில் தருக்குடன் வீற்றிருந்தாள் . அவ 
ளிடம் வாதிடும் துணிவும் இன்றிப்பணியும் விருப்பும் இன்றி 
அரசனும் மக்களும் அவள் முன் வாராது ஒதுங்கியிருந் 
தனர் . அவளிடம் கொண்ட அச்சத்தால் நகர் ஒளியிழந் 
திருந்தது . நீலகேசி வாயில் காப்போன் மூலம் அரசனிடம் 


56 - 


குண்டலகேசி வாதம் 


குண்டல கேசியின் அழைப்பைத் தான் ஏற்பதாக அறி 
வித்ததும் , அவன் அகமகிழ்ந்து மக்களனைவரையும் திரட் 
டிக்கொண்டு வந்தான் . அரசன் நடுவனாயிருந்து சொற் 
போர் தொடங்குவித்தான் . 


வெற்றி 


குண்டலகேசியின் 

விருப்பத்திற்கிணங்க 
தோல்விகளுக்கான பரிசும் , ஒறுப்பும் முடிவு செய்யப் 


பட்டன . 


குண்டலகேசியே அவள் தன் சமய உண்மைகளை 
வரையறுத்துக் கூறும்படி நீலகேசி கேட்க , அவள் கூறத் 
தொடங்கினாள் . 


குண்டலகேசி : எங்கள் சமயத்தின் அடிப்படை . உண் 
மைகள் மரபுரை ( ஆப்தம் ) தெய்வமொழி ( ஆகமம் ) பொருள் 
விளக்கம் (பதார்த்தம் ) செயல் ( பி.ரவிருத்தி ) ஆகியவை . 


எங்கள் சமயத்தின் தலைவர் புத்த பகவான் . அவர் 
பரம் பொருள் . 

உலகின் தொடக்க கால முதலிலிருந்து 
என்று முள்ளவர். ஊழி பேரூழியாக (கற்ப கற்ப கால 
மாக ) உலக வாழ்வில் புகுந்து வாழ்ந்து தம் நலம் என்ற 
எண்ணம் சிறிது மின்றி உலகுயிர்களுக்குப் புத்தநெறியை 
ஊட்டியவர் அவர் . அவர் அருளிச் செய்த மூன்று பிட 
கங்களே (மறைகளே) எங்கள் முதல் நூல்கள் . 


நீலகேசி : புத்த பகவான் தொடக்க முதலே முழு 
நிறைவுடைய பரம் பொருளானால் , நூறாயிரம் பேரூழி 
களாக அவர் உலகவாழ்வில் ஈடுபட்டுத் திரிவானேன் ? 
தொடக்க முதலே அவர் நிறைவுடையவரானால் , அவ்வீடு 
பாட்டின் பயன்யாது ? வாழ்க்கையீடுபாடு , முன்வினையின் 


நீலகேசி 


பயன் ஆகும் : அவர் ஈடுபாடு எவ்வினையின் பயன் ? அது 
முன்வினையின் பயனானால் , அவர் தொடக்கத்திலேயே நிறை 
வுடையராதல் எவ்வாறு ? அவர் தம் நலம்பற்றிய கருத்தே 
யின்றி , உலக நலத்துக்காகவே இங்ஙனம் ஈடுபட்டார் 
என்றால் , அதை என் தொடராது நிறுத்தினார் ? கோடிக் 
கணக்கான உயிர்களை உழலவிட்டுத் தான் மட்டும் வீடு 
( நிர்வாணம்) பெறுவானேன் . 


உயிர்கள் எல்லாவற்றின் நலத்துக்காகவே மூன்று 
படகங்களையும் புத்தபகவான் அருளினார் என்றாய் . அப் 
படியானால் , அவர் ஊனுண்ணலை ஒறுக்காததேன் ? மறுக் 
காததுடன் மட்டுமல்ல , அதற்கு அவர் தூண்டுதலும் 
ஆதரவும் கூடச் செய்திருக்கிறாரே . ஒழுக்க நெறியின் 
அடிப்படையாகிய உயிரையே மறுக்கும் நீங்கள் , ஒழுக்க 
உயர்வுப் பற்றிப் பேசுவதில் என்ன பயன் ? 


நிலை இது . 


தலைவரைப் பற்றிய 

உலகைப் பற்றிய 
உங்கள் கருத்து யாதோ ? 

குண்டலகேசி : பேருலகு ( அண்டம் ) ஐங்கந்தங்கள் 
( ஸ்கந்தங்கள் ) ஆகிய மூலப் பொருள்களாலானது . இம் 
மூலப் பொருள்கள் கணத்திற் றோன்றி மறைவன ; உல 
கும் அதனைப் போன்றே கணத் தோற்றமாகி பொயம்மை 
நிலை (உறுதியற்றுக் கணந்தோறும் மாறும் நிலை ) உடையது . 


நீலகேசி : ஆம் . இதுவே உங்கள் கண கழிவுவாதம் 
( க்ஷணபங்கவாதம் ). இதன்படி மூலப் பொருள்களுள் ஒவ் 
வொன்றும் மறு பொருள் தோன்றுவதன் முன் இறந்து 
படுகின்றது என்று கொள்கிறீர்கள் . ஒரு நிகழ்ச்சி அதன் 
முன்னைய நிகழ்ச்சிகளுடன் எத்தகைய தொடர்பு மற்ற 


58 


குண்டலகேசி வாதம் 


தாகிறது . இதனை நீங்கள் நிகழ்ச்சிப் பொய்ம்மை வாதம் 
( அசத் காரியவாதம் ) என்று கூறுகிறீர்கள் . எனவே , 
நிகழ்ச்சிகளிடையே காரண காரியத் தொடர்புக்கு வழி 
யில்லை . அப்படி யானால் , வான் மலர் ( ஆகாச புஷ்பம் ) 
போன்ற இன்மை நிகழ்ச்சி ஏற்பட தடையில்லையல்லவா ? 
காரண காரியத் தொடர்புக்கு இணைப்பாகப் பற்றுத் 
தொடர்பு (வாசனை ) என்ற தத்துவம் கொள்ளப்படின் , 
நிகழ்ச்சிகளிடையே ஒருவகை தொடர்பு ஒப்புக் கொள்ளப் 
பட்டுவிடும் . கண கழிவு வாதமும் , இன்மை வா தமும் இத 
னுடன் பொருந்தாது . 


தத்துவ விளக்கம் கிடக்கட்டும் . புத்தர் அருங்குணங் 
களை விளக்கும் போதிசத்துவர் (புத்தர் பழம் பிறவிகள் ) 
கதைகளில் அவர் தம்மிடம் வந்து கேட்பவர்க்குத் தம் தலை 
யும் கண்ணும் ஊனும் குருதியும் மக்களும் முதற்கொண்டு 
கொடுத்ததாகக் கூறப்படுகிறது . ஒரு பொருளைக் கொடுப் 
பவர் கொடையின் உயர்வு பெறுபவர்க்கு அவை பயன் 
படும் அளவே யாகும் . தலை வேண்டியவர் தலை யில்லாது 
முண்டமாகச் சென்றனரா ? இது பொருளற்ற பொருந் 
தாக் கூற்றாயிற்றே ! 


இக்கொடைச் செயல்கள் , இந்திரனால் போதிசத்துவர் 
சோதனைக்குட்பட்ட காலை எழுந்தன என்கிறீர்களா ? நிறை 
வுடைய போதிசத்துவருக்குச் சோதனை ஏன் ? தேவனாகிய 
இந்திரனுக்கு அவர் நிறைவை அறிய முடியாதா ? 

இவை எதற்கும் விடை பகர முடியாது குண்டல 
கேசி விழிக்கவே , அவள் அரசனால் அவமதிப்புடன் அனுப் 
பப்பட்டாள் . நீலகேசி அனைவராலும் புகழப் பெற்றாள் . 


59 


நீலகேசி 


பின், நீலகேசி குண்டலகேசியின் ஆசிரியரான அர்த்த சந் 
திரனைத் தேடிச் சென்றாள் . 

பிரிவு ( 3 ) அர்க்கசந்திர வாதம் 
அர்க்க சந்திரன் உச்சயினி நகரில் வாழ்ந்தான் . அவன் 
சொற் போரில் புலி எனக் கருதப்பட்டான் . நீலகேசி 
அவனை அடைந்து வாது தொடங்கினாள் . வாதப்பொருள் 
புத்தர் வினயபிடகத்திற் கண்ட ஒழுக்க முறை பற்றிய 
தாயிருந்தது . புத்த சமயக் கொள்கைகளுக்கும் , புத்த சம 
யத்தைப் பின் பற்றியவர்கள் மேற் கொள்ளும் கடை 
முறைக்கும் , இடையிலுள்ள பெருத்த வேற்றுமையை நீல 
கேசி எடுத்துக் காட்டினாள் . கொள்கைகளுள் சில நடை 
முறைக்குக் கொண்டு வரத் தக்கவையாகக் கூட இல்லை . 
புத்தர் பிறப்புக் கதைகள் ( ஜாதகக் கதைகள் ) பலவற்றில் 
போதிசத்துவர் தம் மனைவியையும் மக்களையும் 
இரவலருக்குக் கொடுத்திருக்கிறார் . இதிலிருந்து இரவலர் 
கேட்டதை யெல்லாம் கொடுப்பதே உயர் நெறி என்று 
கொள்ளப்பட்டதாகத் தெரிகிறது . ஆயினும் தெளிந்த 
அறிவுடைய எந்தப் புத்தரும் , இன்று இக்கொள்கையைப் 
பின் பற்றித் தம் மனைவியை ஆண்டி ஒருவன் கேட்டால் , 
கொடுப்பான் என்று எதிர் பார்க்க முடியாது . 

அடுத்த படியாகப் புத்த சங்கத்தில் புகுந்துள்ள பல 
புதிய பழக்கங்களை நீலகேசி எடுத்துக் காட்டினாள் . சங்க 
தத்த ஸ்தவிரன் என்ற புத்த மடத்துறவி புத்த கோட்டத்தில் 
ஒரு பெண் துறவியைக் கண்டு அவளைத் தன்னுடன் கூடி 
யிருக்குமாறு அழைத்ததாகக் கூறப்படுகிறது . பெண் 
துறவி , கோட்டம் தூய இடமாயிற்றே; இச் செயலுக்கு 
இவ்விடம் ஏற்றதல்ல என்றாளாம . சங்கதத்தன் ; துறவி 


கூட 


60 


அர்க்க சந்திர வாதம் 


யர்க்குக் கோட்டமும் வீடும் ஒரே நிலையை யுடையவை 
தான் என்று ஒழுங்கு கூறி யமைந்தானாம் . இன்னொரு . 
துறவி , ஒரு பெண்னின் இறந்த பிணத்தைத் தழுவினான் . 
இது கண்டு கடிந்த ஒருவரிடம் , அவன் பிணத்துக்கும் உயி 
ருள்ளவர்க்கும் இடையே அறிஞர் காணும் வேறு பாடு 
யாது ? ஒன்று பிணமாய் விட்ட உடல் ; மற்றொன்று பிண 
மாக இருக்கும் . உடல் . வேற்றுமை அவ்வளவு தானே 
என்றானாம் . (இன்னோரிடத்தில் துறவி யொருவன் , பெண் 
துறவி ஒருத்தியை இணக்குவிக்கையில் சிற்றின்பம் சம . 
யத்துக்கு எதிரான தீமை யன்று; மக்கள் வாழ்க்கைக் 
குழுவின் ( சமூகத்தின் ) கருத்துக்கு மாறானது மட்டுமே 
மக்களுக்குத் தெரிந்து அவர்கள் புண்படாத வகையில் 
நடந்தால் துறவியர்க்கு இழுக்கொன்றுமில்லை என்று பேசி 
னான் . இங்ஙனம் புத்த சமயத்தின் அடிப்படைக் கொள் 
களும் மனித ஒழுக்கத்தின் அடிப்படை ஒழுங்குகளும் . 
பல வகையில் சமய நூல்கள் மூலமே புறக்கணிக்கத் தூண் 
டுதல் தரப்பட்டிருக்கின்றன . ஒழுங்குகளைத் தளர்த்தி 
ஒழுங்கின்மையைத் தூண்டும் இத்தகைய தெளிவான விலக் 
குகள் பதினெட்டை நீலகேசி எடுத்துக் காட்டினாள் . 

மேலும் துறவினை மேற் கொள்வதாகக் கூறிக் 
கொள்ளும் புத்த துறவிக்கு , எத்தனையோ ஆடையணி 
வகைகள் உரிமையாக்கப்படுவது பொருத்தமற்ற செயல் . 
புத்தசமயம் , எல்லா உயிர்களுக்கும் , அருளும் அன்பும் 
காட்ட வேண்டும் என்று கூறுகிறதாயினும் , ஊனுண்ண 
லுக்குப் பக்க மேளம் கொட்டுகிறது . வீடு பேற்றுக்கு 
வழி , ஒழுக்கமே என ஒரு பால் பறை சாற்றுகிறது ; மறு 
பால் பாழ்க்கோட்பாடு ( சூனியவாதம் ) பேசி ஒழுக்கத்தின் 
அடிப்படையான உயிர் ( ஆத்மா ) இப் பொருள் என்று 


61 


நீலகேசி 


கூறுகிறது . எல்லாப் பொருள்களும் மலமுடையவை என்று 
கூறினும் , புத்தர் சிலைக்கு மலரும் பூசையும் தரப்படு 
கின்றன . எல்லாப் பொருள்களும் கணந்தோன்றி மறை 
யும் நிலையாமை உடையவை என்று கூறிக் கொண்டே 
பாரிய கோயில்களும் மடங்களும் எழும்புகிறது . உயிர்த் 
தொடர்பும் மறுபிறப்பும் மறுக்கப்படுகின்றன ; புத்தர் 
பிறப்புக்களில் மேற் கொண்ட விலங்கு , பறவை யுருக்கள் 
வணங்கப்படுகின்றன . இங்ஙனம் வழிபடப்படும் இத் 
தெய்வ உயிர்களும் , பசிக்கு உணவாகப் பயன்படுவதில் 
குறையில்லை . 

இக் குளறுபடிகளைக் கேட்டு அர்க்க சந்திரன் மனங் 
குழம்பிப் புத்தசமயத் திட்டங்களின் தவறுகளை ஒத்துக் 
கொண்டான் . புத்தர் பேசும் கொல்லாமையும் ஒழுக்க நெறி 
யும் வாய்ப்பசப்பே என்பதை உணர்ந்து நீலகேசியால் அரு 
ளுரைக்கப் பட்ட சமண அறத்தை மேற்கொண்டு அவ 
னும் சமண அறத்தின் மும்பணிகளை வழி காட்டியாகக் 
கொண்டு உய்ந்தான் . 


பிரிவு ( 4 ) மொக்கல வாதம் 
அடுத்தபடியாக நீலகேசி பதுமபுரம் சென்று புத் 
பரின் நேர் மாணவரான மொக்கலன் , சாரிபுத்திரன் ஆகிய 
இருவருள் ஒருவனான மொக்கலனை அடைந்து புத்தமதத் 
தின் அடிப்படைக் கோட்பாடுகளைப்பற்றி வாதிட்டாள் . 
இவ்வாதத்தில் பெரும் பகுதி சமணக் கோட்பாடுகள்பற் 
றிய புத்தர் கண்டனங்களுக்கு விடை தரும் முறையில் 
அமைந்துள்ளது . (பெரும்பாலும் இவ்வாதப் பகுதி புத்த 
தமிழ்க் காவியமாகிய குண்டலகேசியின் இறந்துபட்ட 
பகுதிகளுக்கு மறுப்புரைகளா யிருக்கவேண்டும் .) 


62 


மொக்கல வாதம் 


நீலகேசி புத்தத் துறவிக்கும் சமணத் துறவிக்கும் 
உள்ள வேறுபாடுகளை விளக்குகிறாள் . வெளித் தோற்றத் 
திலேயே சமணத்துறவியர் ஆடையைத் துறந்த எளிய வாழ்வு 
உடையவர் . புத்தத் துறவியரோ பலவகைத் தையல்கள் 
வாய்ந்த பல பேருடைகளை அணிந்தனர் . இவ்வுடை வண்மை 
துறவுக்கு அறிகுறியாகாது . தொடக்க காலத்தில் புத்தரும் 
கந்தைகளைப் பொறுக்கித் தைத்த உடைகளையே அணிந் 
தனர் . பழைய எளிமை கைவிடப்பட்ட பின் குருட்டுத்தன 
மாகப் பொருளற்ற முறையில் பகட்டான துணிகளும் 
அதேபோன்று தைக்கப்பட்டன . அதோடு கந்தை நிறத்தை 
உண்டுபண்ணவே தொடக்கத்தில் காவி நிறச் சாயமேற்றப் 
பட்டது . ஆடை , தையல் , சாயம் முதலியவற்றுக்கான 
தொழில்களால் துறவியரிடையேயும் உலக வாழ்வு பெரு 
கியதை விளக்கி நீலகேசி நகையாடினாள் . 


மொக்கலன் இதுகண்டுசினங் கொண்டு , " நான் வாதத் 
தில் இரணியனை வென்றவன் . அவளேபோல் நீயும் இழிவு 
பட்டே போவாய் என்பது உறுதி ” என்றான் . நீலகேசி 
ஒருவரை வென்றாயானால் , நான் இருவரை வென்றிருக் 
கிறேன் . குண்டலகேசியும் , அர்க்கசந்திரனும் என்னிடம் 
தோற்றுப் பணிந்தனர் என்றாள் . மொக்கலன் அது 
கேட்டு வியப்படைந்தான . 


மொக்கலன் 

சமண 

நெநறியின் கொள்கைகளாகிய 
இயக்கதத்துவம் ( தர்மம் ) நிலைத்தத்துவம் ( அதர்மம் ), காலம் 
வான் ( இடவெளி) உயிர் ( ஜீவன் ) பொருள் ( புற்கலம் ) , நல் 
வினை , தீவினை , கட்டு ( பந்தம் ) , வீடு (மோக்ஷம் ) ஆகியவற் 
றைக் குறிப்பிட்டு, இவற்றைப் பற்றிச் சமண ஆசிரியரான 
நாதகுப்தர் வாதிட்டுக் குண்டலகேசியிடம் தோற்றார் 


63 


நீலகேசி 


தன்று . 


என்றான் . குண்டகேசியின் வாதங்களையே மொக்கலன் 
கூற , நீலகேசி அவற்றிற்கு விடையிறுத்தாள் .. 

இயற்கையிலடங்கிய ஆக்கப் பொருள்களாகிய ஐந்து 
மூலப்பொருள்களுள் ( அஸ்திகாயங்களுள் ) இயக்கம் (தர் 
மம் ) நிலை ( அதர்மம் ) ஆகிய இரண்டு அடிப்படைத்தத் துவங் 
களைப் பற்றிப் பலர் தப்பெண்ணங் கொள்கின்றனர் ; 
இயக்கம் பொருள்களியங்க இடந்தருவது , இயக்குவிப்ப 

கடலில் நீரின் தன்மை இருப்பதால் , கப்பல் ஓட 
முடிகிறது . ஆனால் ஓட்டுவது காற்று முதலியவற்றின் 
ஆற்றல் . இயக்க தத்துவம் நீரின் தன்மை போன்றது ; 
காற்றின் ஆற்றல் போன்றதன்று . அதுபோலவே , நிலை 
( அதர்மம் ) இயக்கத்தைத் தடுக்க இடம் தருவது . தடுக்கும் 
ஆற்றல்கள் வேறு . ஒன்றுக்கொன்று மாறான இத்தன்மை 
கள் எங்ஙனம் பொருந்தும் என்ற மயக்கத்திற்கு நீலகேசி 
விடையிறுத்தாள் . இயக்கமில்லாமல் உலக வாழ்வு இல்லை . 
மாற்றம் இல்லை . ஆனால் நிலை இல்லாமல் மாறுபாடிடையே 
தொடர்ச்சி இராது . எனவே , இரண்டும் ஒத்தியல்வதே 
உலகு என்று அவள் தெளிவு படுத்தினாள் . 

நிலகேசி : புத்தராகிய நீங்கள் உலகின் ஆக்கப்பொருள் 
ஐந்து கந்தங்கள் என்று கூறுகின்றீர்கள் . அப்படியானால் 
உலகின் எல்லைக்கப்பாலுள்ள தெய்வ உலகு , நாகுஎப்படிப் 
பட்டவை ? 


காலம் என்ற ஒன்றில்லை என்கிறீர்கள் . ஆயினும் 
நொடிகளைப் பற்றியும் பெரூழி ( கற்பங்களைப் பற்றியும் 
பேசுகிறீர்கள் . வானகோளங்கள் பொய் என்கிறீர் 
கள். . ஆனால் வான நூலின்படி எதிர்காலப் பலன் 
கூறுகிறீர்கள் . 


64 . 


மொக்கல வாதம் 


உயிரின் உண்மையை மறுக்கிறீர்கள் . மறை ( ஆகமங் ) 
களாலன்றிக் கண்கூடு ( பிரத்தியக்ஷம் ) உய்ந்தறிவு ( அனு 
மானம் ) ஆகிய அளவையால் அதனை நிலைநாட்டக் கூடுமா 
என்கிறீர்கள் . உங்கள் ஐந்து கந்தங்களுள் அறிவுக்கந்த 
மும் இதுபோன்றது தானே . உள்ளுணர்வால் 

அறியக் 
கூடுவதாயின் , உயிரும் அப்படியே ? மறைமொழியால் 
காணப்படுவதெனின் , அது உங்களுக்கு உடன்பாடன்று 
ஆயிற்றே ? 

தேவர்கள் பற்றிய கதைகளைக் கூறுகிறீர்கள். அவர் 
கள் கண்கூடாகவோ , உய்த்தறிவாலோ அறியக்கூடாத 
வராயிற்றே ? மறையுரையால் மட்டும் தானே அறியப்படக் 
கூடும் ? அம்மறைகளே ( புத்தசாதகங்கள் ) மறுபிறப்புக்களை 
ஏற்பதால் உயிரையும் ஏற்பவை ஆகின்றனவே ? 
உயிர் உடலின் உருவுடையது 

என்ற 

சமணரின் 
கொள்கையை மொக்கலன் எதிர்த்தான் . 

நீலகேசி : உயிர் உடலுடன் சேர்ந்தியங்குவது என் 
பதே இதன் பொருள் . உயிர் ஓர் அணு என்ற கருத்தை 
எதிர்க்கவே இங்ஙனம் கூறப்பட்டது . உயிர் அணுப் 
பொருளாயின் , அது உடலின் ஒரிடத்திலேயே இருக்கும் . 
உடலின் பகுதியாய்விடும் . ஆனால் உயிர் , உடல்போன்ற 
பருப்பொருளன்று . உடல் முழுதும் இயங்கும் ஆற்றல் . 
ஆகவே , வடிவற்ற அதன் தன்மை உடல்மேல் ஏற்றிக் 
கூறப்பட்டது . இது பொருத்தமற்ற கூற்று என்று 
கூறிவிட முடியாது . 

ஏனெனில் புத்தர் கொள்கைப்படி 
அறிவுக் கந்தத்தின் செயலாலேயே ஊறுஉணர்ச்சி ஏற்படு 

ஊறு உணர்ச்சி உடல் முழுமையும் பரந்து இருப் 
எனவே , அறிவுக்கந் தமும் உடல் முழுவதும் பரந்து 


கிறது . 


. 


65 


நீலகேசி 


நிற்பதாகிறது . அறிவுக் கந்தம் உடல் முழுமையும் பரந் 
திருப்பது கூடுவ தர்னால் , உயிரின் ஆற்றலும் , உடல் முழு 
வதும் பரந்திருப்பது கூடுவதேயாகும் . 

மொக்கலன் : உயிர் அறிபொருள் (சேதனம் ) ; உடல் 
அறிவில் பொருள் ( அசேதனம் ). இங்ஙனம் மாறுபட்ட 
தன்மை உடையவற்றுக்கிடையே தொடர்பு இருத்தல் 
எவ்வாறு ? உடலுக்கு ஊறுவந்தால் உயிர் வருந்துவா 
னேன் ? இது காளை காலிடறிக் கழுதை நொண்டியாயிற்று 
என்பது போன்றதல்லவா ? 

நீலகேசி : உயிர் , உடல் முழுவதும் பரந்து நேரிடையா 
கவே உணர்கிறது என்பது சமணக் கோட்பாடு . அதற்கு 
இடையீடு எதுவும் வேண்டுவதில்லை . ( உடல் அறிகருவி 
மட்டுமே . ) நீங்கள் கூறும் மறுப்பு உங்கள் நிலையை 
மறுப்பதே யன்றிச் சமணர் நிலையை யல்ல . உயிர்வேறு ; 
அறிவுவேறு ; உயிரில் பொருள் ஆகிய உலகு ( பிரகிருதி ) 
வேறு , என்ற உங்கள் கோட்பாடும் , வேறுவேறு கந்தங்கள் 
கோட்பாடும் இம்மறுப்புக்குப் பெரிதும் இடம் தருபவை . 
ஏனெனில் , தொடர்பற்ற இவை ஒன்றுக்கொன்று காரண 
காரிய மாதல் எங்ஙனம் ! 

மொக்கலன் : சமணர் காரண காரிய ஒழுங்குப்படி காரி 
யம் நிகழும்போது , காரணமும் உடனிகழவேண்டுமென்று 
கூறப்படுகிறதே . அப்படியானால் , நல்வினைப்பயன் நாடிக் 
கோயில் கட்டுபவன் 

உடனடியாகவே அதன் பயனை 
அடையவேண்டு மன்றோ ? பயன் பிற்பட்டுக் காணப்படு 
மென்றால் , அதன் முன் காரணம் அழிந்துபடுமே . 

நீலகேசி : புத்தர் நெறிப்படி காரணம் அழிந்தபின் 
காரியம் நிகழும் . இது இல்காரியக் கோட்பாடு ( அசத் 


66 


மொக்கல வாதம் 


காரியவாதம் ) எனப்படும் . நீங்கள் இதனை மனத்துட் 
கொண்டே பேசுகின்றீர்கள் . சமணர் கோட்பாடு உள் 
காரியக் கோட்பாடு (சத்காரியவாதம் ) எனப்படும் . ஆனால் 
உங்கள் மறுப்பு , சாங்கியர் உள்காரியக் கோட்பாட்டைக் 
கருதிய மறுப்பேயாகும் . சாங்கியர் , காரணமும் காரியமும் 
ஒன்றே என்பர் . சமணர் உள்காரியக் கோட்பாடு இவ் 
விரண்டு நிலைகளினின்றும் வேறுபட்டது . காரியம் , கார 
ணத்தின் வளர்ச்சி ஆதலின் , அதன் தொடர்ச்சி என்றும் 
ஆயின் , அது காரணமன்று என்றும் ஒப்புமையில் வேற் 
றுமை கற்பிப்பது . உலகியலில் சமணர் கொண்ட கொள் 
கைக்கு இது ஒத்ததேயாகும் .. புத்தர்போல் 

உலகு 
தொடர்ச்சியற்ற மாற்றங்கள் என்றும் கொள்ளாது , வேறு 
சிலர்போல் மாறுபாடற்ற ஒரே நிலைப்பொருள் என்றாவது 
கொள்ளவில்லை . 

மொக்கலன் : சமணர் துன்பத்தை மேற்கொள்வதே 
நோன்பு ( தவம் ) என்கின்றனர் . இதனால் நல்வினை வரும் 
என்று கருதப்படுகிறது . ஆனால் துன்பம் தீவினைப் பயனா 
யிற்றே . ஆகவே , தவம் செய்பவன் முன்னைய தீவினையை 
நுகர்கிறான் என்றாகிறது . இதனால் நல்வினைப் பயன் 
வருமென்பது எவ்வாறு ? 

நீலகேசி : சமணத்துறவி மேற்கொள்ளும் துன்பம் 
தீவினைப்பயன் அன்று . ஏனெனில் , அது தானே அவனை 
வந்தடைவதன்று . அவனாக விரும்பி மேற்கொள்வது .. 
அது தவறி உட்கொள்ளும் நஞ்சு அன்று . உடல் நலன் 
கருதி உட்கொள்ளும் கசப்பு மருந்து போன்றது . பயன் 
நாடுபவன் அதனைத் துயராகக் கொள்வதுமில்லை. கொண் 
டாலும் அது பயனோக்கிய கருவியே யன்றி வேறன்று . 
மேலும் புத்தர்கட்கு அமைந்த துதாங்க ஒழுங்குகள் இவ் 


67 


தீலகேசி 


யன்று . 


வகைப்பட்டவைதானே ! புத்தரே தம் கண்ணும் தலையும் 
பிறருக்கு விரும்பி ஈந்ததை என்னென்பது ? 

மொக்கலன் : சமணர் மேற்கொள்ளும் இறப்புவரை 
உண்ணாத நோன்பு (சல்லேகனம் ) கொல்லாமை நெறியின 
ருக்கு ஒவ்வாத தற்கொலை முறையன்றோ ? 

நீலகேசி : சாவது விலக்கமுடியா நிலையில் மட்டுமே 
அது மேற்கொள்ளப்படும் . எனவே , 

அது தற்கொலை 
கொலையை ஒறுப்பதுபோலவே , கொல்லாநோன் 
பினர்களான சமணர் தற்கொலையையும் வெறுக்கவே செய் 
கின்றனர் . இந்நோன்பு உயிர் நீப்பதற்கன்று ; உயிர் நீங்கு 
வதன்முன் , உயிர் நிலையின் மேம்பாட்டுக்காவன செய்வதே 
யாகும் . 

மொக்கலன் : கொல்லுதல் தீவினை என்பதை நாங் 
கள் ஒப்புக்கொள்கிறோம் . ஆனால் , சமணர் ஊனுண்ண 
லைத் தீவினை என்பதேன் ? தான் கொல்லாதபோது தின்ப 
வனுக்குத் தீவினை ஏது 

? 
நீலகேசி : தீமையை நேரடியாகச் செய்வது மட்டு 
மன்று , தீமையைச் செய்யத் தூண்டுவதும் தீவினையே. 
நல்வினை வகையில் நீங்களே இதை ஒத்துக்கொள்கிறீர்கள் . 
போதிமர த்தைச் சுற்றுவது நேரடியான நல்வினையன்றா 
யினும் , புத்தர் நல்வினையை நினை வூட்டுவதர் தலால் மறை 
முறை நல்வினை எனக் கொள்கிறீர்கள் . ஊனுண்ணலும் 
அதுபோன்ற மறைமுறைத் தீவினையின் பாற்படும் . 
மொக்கலன் : சமணத் துறவியர் 

மயிற்பீலியைப் 
பயன்படுத்துவது , மயிலைக் கொல்விக்கத் தூண்டுவது 
தானே ? அதுவும் மறைமுறைத் தீவினையன்றோ ? 


68 


மொக்கல வாதம் 


நீலகேசி : மயிற்பீலிக்காக மயிலைக் கொல்வதில்லை . 
கொல்லத்தூண்டுவதுமில்லை, பீலியைக் கொல்லாமைக்குக் 
கருவியாகவே பயன்படுத்துகின்றனர் . தமக்காக மயிலைக் 
கொல்வது கேட்டால் , துறவியர் அதனை ஏற்கார் என்ப 
தும் உறுதி ... 


மொக்கலன் : தீவினை தீய செயலால் மட்டுமே வரும் . 
ஊனுண்ணல் நுகர் தலால் செயலன்று . 


என்று 


நீலகேசி : நுகர் தல் செயலன்று 

கொள்வ 
தானால் , கற்பழித்தல் முதலியவையும் நுகர்ச்சியேயாதலால் 
தீமையன்றாய்விடும் . பிற பல தீமைகளும் அவ்வாறே . 

ஊனுண்ணல் மறைமுகக் கொலையன்று என்று நாட்ட 
மொக்கலன் கூறும் பல்வகை எதிர் உரைகளையும் நீலகேசி 
எளிதில் மறுத்தாள் . 

மொக்கலன் : துன்பத்தை வரவேற்கும் தவத்தை 
மேற்கொள்ளும் நீங்கள் , உயிருடன் உடலை எரித்தல் போன் 
றவற்றையும் தவத்திற்கொப்பான செயலாகக் கொள்ள 
லாம் அன்றா ? 

நீலகேசி : பிற உயிர்கட்கு ஊறுசெய்வது மட்டு 
மன்றித் தனக்கு ஊறு செய்வதும் கொல்லாமைக்கு 
மாறானதே . 

சமணர் தவம் , பிற உயிர்களுக்கு ஊறு 
செய்யாத தவம் . தனக்கும் ஊறு செய்வது சமணர் நோக்க 

உடலாற்றலறிந்து படிப்படியாகவே அவர்கள் 
துன்பத்தை ஏற்பர் . மேலும் இம்மறுப்பு புத்தர் வாழ்க்கை 
வரலாற்றுக்கு மாறானது . புத்தர் பிரான் மேற்கொண்ட 
நிறைபாடுகள் ( பாரமிதைகள் ) முற்றிலும் தன்னொறுப்பே 
யர்கும். விசாகையிடம் உணவு ஏற்குமுன் , அவரே பல 


மன்று . 


69 


நீலகேசி 


நாள் உண்ணாநோன்பு நோற்றார் . இவையனைத்தையும் 
மறந்து , சமணர் நோன்பை எள்ளு தல் பொருந்தாது . 


என 


மொக்கலன் : மரவகைகள் , உயிர் இனங்களுட்பட்ட 
வையே நீங்கள் கொள்கிறீர்கள் . மரங்கள் வளர் 
வதால் உயிரினமானால் , வளர்கின்ற காரணத்தால் புற்றும் 
உயிருடைய தாக வேண்டும் . உணர்ச்சியற்ற மயிரும் நகமும் 
போல்வன கூட வளர்கின்றனவே ? 

நீலகேசி : புற்று வளர்ச்சியும் உயிர் வளர்ச்சியும் 
சொல்லளவில் வளர்ச்சிகளாயினும் , வேறுவேறு வகை 
வளர்ச்சிகள் . புற்றின் வளர்ச்சி , பொருள் புறத்திருந்து 
அடுக்கடுக்காய் மேல் சேர்ந்து வளரும் வளர்ச்சி , உயிர் 
வளர்ச்சி , உள்ளீடாய்ப் பொருள் முழுதும் உருப்பெருக்க 
மடைந்து வளரும் உள் வளர்ச்சி . மயிர் வளர்ச்சியும் நக 
வளர்ச்சியும் கூடப் புற்றுவளர்ச்சி போன்றவையே . செம் 
பஞ்சி ஏற்றிய நகம் வளர்ந்தபோது , புது வளர்ச்சியைத் 
தனிப்படக் காணலாம் . 


மேலும் மரவகைகள் பிற உயிரினங்களைப் போலவே 
அவ்வப்போது இலைகளை மடக்கி உறங்குகின்றன . புளி 
முதலியவற்றில் இது எளிதிற் காணப்படும் .. 


மொக்கலன் : ஒருசில மரங்களே இலைகளை மடக்கு 
கின்றன . இது உறக்கம் என்று கொள்வதற்கில்லை . 

நீலகேசி : உயிரினங்கள் எல்லாம் உறங்கும் போது 
கண் மூடுவதில்லை . மரவகைகளும் அப்படியே . 


மேலும் மரவகைக்ள் உயிரினங்களைப் போலவே 
விருப்பு வெறுப்பு , செயலெதிர்செயல் உடையன . 


70 


மொக்கல வாதம் 


மொக்கலன் : அனலருகில் 

பட்டவுடன் மெழுகு 
உருகுவதில்லையா ? அது உயிர் எனக் கொள்வதில்லையே . 
செயல் , எதிர்செயல் , உயிரின் குறியாவது எங்ஙனம் ? 

நீலகேசி : மெழுகின் மாறுதல் அனலின் சூடுபோன்ற 
புறநிலையைமட்டும் பொறுத்தது . மரவகை , 

உயிரினம் , 
ஆகியவை தம் விருப்பு , 

தம் விருப்பு , வேண்டுதல் ஆகியவற்றுக் 
கேற்பச் செயலாற்றும் . 

மரவகைகளும் உயிர்களும் வளர்வதற்கும் வாழ்வதற் 
கும் எல்லை உண்டு. வளர்ந்தபின் அவை நலிந்து அழிவு 
எய்தும் . உயிரில் பொருள்களுக்குத் திட்டமான வரை 
யறையும் எல்லையும் இல்லை . விறகுள்ளவரையும் எவ்வளவு 
நாள் வேண்டுமாயினும் தீ எரியும் . 

வெட்டினால் அழிவது , நோயினால் நலிவது , குணப் 
படுவது ஆகிய பண்புகள் வாளிலும் தோலிலும் காணப் 
படும் மாறுதல் போன்றவை . காந்தத்தால் வளைந்த வாள் 
நிமிர்வதுபோல் தான் , மருந்தால் நோய் நீங்குவதும் என்று 
பலவாறு மொக்கலன் வாதிட்டான் . நீலகேசி அவற்றின் 
பொருந்தாமை விளக்கி , தம் வடிவும் பண்பும் மாறா இனப் 
பெருக்கம் உயிர்வகைகளின் சிறப்புப் பண்பு என்பதையும் 
விளக்கினாள் . 

மொக்கலன் : நில உயிர் , நீர் உயிர் , அனலுயிர் , காற் 
றுயிர் , வானுயிர் என்று மூலப் பொருள்களிலும் உயிர்க 
ளிருப்பதாகக் கூறுகிறீர்களே . இது உயிரில் பொருள் 
களிலும் உயிர் இருப்பதாக மயங்குவ தல்லவா ? 

நீலகேசி : மூலப் பொருள்கள் (பூதங்கள் ) 
உடையவை என்று சமணர் கொள்வதாகக் கொள்ளுகிறீர் 


உயிர் 


71 


நீலகேசி 


கள் . இது தவறு . கண்காணா நுண் உயிர்களாகிய ஓர் 
உணர்வு உயிர் இனங்கள் எண்ணற்றவை உண்டு . அவை 
நில 

நீர் முதலியவற்றி லிருப்பதையே இப் பாகுபாடு 
குறிக்கும் . 


மொக்கலன் : நிலையுடைமை ( நித்தியம் ) நிலையாமை 
( அநித்தியம் ) ஆகியவை மூலப்பண்புகளா ? தற்செயல் 
நிகழ்ச்சிகளான துணைப்பண்புகளா ? உலகு நிலையுடை 
மையை மூலப்பண்பாகக் கொண்டதானால் , உயிரினங்கள் 
மீது அதன் தாக்கு எவ்வாறு ஏற்படும் ? நிலையாமை மூலப் 
பண்பானால் , உயிரினங்கள் ஒரே தொடர்ச்சியான உலக 
நுகர்ச்சி பெறுதல் எங்ஙனம் ? 


நீலகேசி : சமணர் முடிந்த பொருளொருமைக் கோட் 
பாட்டினர் ( ஏகாந்தவாதிகள் ) என்ற தப்பெண்ணத்தால் 
இவ்வினா எழுந்தது . சாத்தன் என்ற ஒரே ஆள் வேல . 
னுக்குத் தம்பியாகவும் , மூலனுக்கு அண்ணனாகவும் இருத் 
தல் கூடுமன்றோ ? இரு தன்மையும் ஒரே பொருளின் இரு 
வேறு தொடர்புகளே . அதுபோல , நிலையுடைமையும் , நிலை 
யாமையும் உலகின் இரு வேறுபட்ட தொடர்புகள் . முழு 
மையாகப் பார்க்க அது நிலையுடையது . பகுதிகளாகப் 
பாக்க்க அது நிலையாமையுடையது . இன்னொருவகையாகக் 
கூறினால் , மூலப்பண்பை ( அனுவிருத்த சுவபாவம் ) நோக் 
கப் பொருள் நிலையுடையது . 

துணைப்பண்பை ( வியா 
விருத்த சுபாவம் ) நோக்க நிலையாமை உடையது . 


மொக்கலன் : பொருள்களின் அடிப்படை இயல்பு 
நிலையானது என்றும் , தற்காலிக இயல்பு நிலையாததென் 
றும் கூறுகின்றீர்கள் . அப்படியானால் பண்புகளல்லாமல் 


772 


மொக்கல வாதம் 


அவற்றுக் காப்பாற்பட்ட பண்பி , அல்லது பொருள் இல்லை 
யென்று கொள்ளலாகு மல்லவா ? 

நீலகேசி : பண்புகளிலிருந்து பொருளைப் பிரிக்கமுடி 
யாது என்பது நீங்கள் கூறுவதன் பொருளாயின் , அது 
சரியே . ஆனால் , பண்புகளின் கூட்டே பொருள் என்று 
கொள்வதானால் அது தப்பாகும் . கடல் நிலையானது ; 
அலைகள் நிலையாமை யுடையவை . பொன் நிலையானது ; 
அணிவகைகள் நிலையாதவை . ஆயினும் , அலைகள் கடலி 
லெழுவன வேயன்றிக் கடலல்ல . அணிவகைகள் பொன்னா 
லானவையே யன்றிப் பொன்னல்ல . 

மொக்கலன் : பொருளும் பண்பும் இருபொருள்களா ? 
ஒரே பொருளா ? இருபொருள்கள் என்றும் ஒரு பொருள் 
என்றும் நீங்கள் மயங்கவைக்கிறீர்கள் . 

நீலகேசி : மெய்ம்மை ஆராய்ந்து பார்ப்பவருக்கு 
இதில் மயக்கமில்லை . புத்தசமய நூலிலேயே ஐங்கந்தங் 
கள் சேர்ந்தே ஆன்மா செயலாற்றுக்கின்ற தாயினும் , 
கந்தங்களே ஆன்மாவல்ல . ஒரே சித்தம் முன்னைய சித் 
தத்தின் பயனாகவும் , வருகிற சித்தத்தின் காரணமாகவும் 
கொள்ளப்படுகிறது . ஒரே பொருளுக்கு இவ்விடங்களில் 
இருநிலைகள் கூறப்படுகின்றன. இவைபோலவே , பண்பும் 
பொருளும் ஒன்றுபட்ட ஒரு மெய்ம்மையின் இரு வேறு 
நிலைகளாம் . 


மொக்கலன் : மெய்ம்மை உரைகடந்த தென்கிறீர்கள் . 
உரை கடந்ததென் றதே அதுபற்றிய உரை தானே . உரை 
கடந்த ஒன்று பற்றி வாளா இருத்தலன்றோ வேண்டும் . 
அதுபற்றி வாதிட இடமேது ? 


73 


நீலகேசி 


என்று 


நீலகேசி : உரை கடந்தது ( அவ்க்தவ்யம் ) என்றால் , 
உரைக்கிடமில்லாததென்று பொருள் அன்று . அது ஒரு 
தரப்பில் அழியாததென்றும் , ஒரு தரப்பில் அழிவதென் 
றும் , ஒரு தரப்பில் ஒன்று என்றும் , ஒரு தரப்பில் வேறு 
பாடுடையதென்றும் கூறப்படலாம் . உரைகடந்தது என்ப 
தன்பொருள் , முற்ற விளக்க உரைபெற முடியாதது 
மட்டுமே பொருள்படும். 

மொக்கலன் ; பொருள்கள் மாறுகையில் அடிப்படை 
ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்கிறீர்கள் . பால் தயி 
ராகும்போது , பாலே தயிருருவில் உள்ளது என்றால் , தயிர் 
பால் தான் என்று ஆகும் . அப்போது மாறுபாடு என்ன ? 
நீலகேசி : பொருளின் 

மாறுபாட்டை உள்பயன் 
கோட்பாடு (சத்காரியவாதம் ) எனச் சமணரும் , இல் பயன் 
கோட்பாடு ( அசத்காரியவாதம் ) எனப் புத்தரும் கூறுவர் . 
இல்பயன் கோட்பாட்டின்படி பால் முற்றிலும் ஒழிந்து 
தயிர் புதிதாகத் தோன்றுகிறது என்று கொள்ளப்படு 
கிறது . இது உண்மையானால் , பால் ஏன் தயிராக மட்டும் 
மாறவேண்டும் ? எண்ணெயாகவும் தேனாகவும் மாறலாமே . 
பால் , தன் அடிப்படைத் தன்மை மாறாமல் உருவில்மட்டும் 
தயிராக மாறுகிறது . அதாவது பாலின் அணுக்கள் உரு 
விலும் ஒழுங்கிலும் மட்டும் மாறி , தயிர் அணுக்களாகின் 
றன . காரணகாரியத் தொடர்பில்லாவிட்டால் , புத்தர் வீடு 
பேறு ( நிர்வாணம் ) மதிப்பற்றது . யாரும் வீடு பெறலாம் 
பெற்றவர் பழைய நிலைக்கு மீளலாம் என்றாய்விடும் . 


மொக்கலன் : உண்மை அன்மைபற்றிய உங்கள் கொள் 
கைப்போக்கு புதுமையானது . தன்னிலையில் உண்மை 


74 


மொக்கல வாதம் 


வாய்ந்த ஒருபொருளே பிறிதொரு தன்மை , இடம் , காலம் , 
முறைமை ஆகியவைகளில் அன்மையாகவும் கூறப்படும் 
என்பது எவ்வாறு ? ஓரிடம் இருப்பது மற்ற இடமில்லை 
என்று கூறுவது ஒரு பெரிய கோட்பாடா ? 

நீலகேசி : முக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வகையிலும் 
உள்ள உண்மை , இல்லாத இன்மை ஆகியவற்றிலிருந்து 
தன்மை , இடம் , காலம் ஆகியவற்றுக்கு ஏற்ப மாறுபாடும் , 
உண்மை இன்மைகளைப் பிரித்தறிவதற்கே இப்பிரிவினை 
ஏற்பட்டது . யானை ஒரு பெரிய விலங்கு என்பது என்று 
முள்ள உண்மை . யானை தறியிற் கட்டுண்டு நிற்கிறது 
என்பது தற்காலிக உண்மை . ஏனெனில் , அது ஒரு குறிப் 
பிட்ட காலத்தையும் இடத்தையு மட்டுமே குறிப்பிடுவ 
தாகும் . என்றுமுள்ள தன்மை , உண்மை . முயற்கொம்பு 
போல் என்றுமில்லாத தன்மை , இன்மை . தற்காலிகமாக 
இல்லாத தன்மை அன்மை . ஒரு பொருள் இங்கு அன்று , 
இவ்வாறு அன்று என்றால் வேறிடம் உண்டு , வேறு 
பண்பு உண்டு என்று தெரியவரும் . 

மொக்கலன் : பெயரில்லாத பொருளும் நுகரப்படாத 
பொருளும் பொருளல்ல என்று கூறப்படுகிறது . ஒருவ 
னால் நுகரப்படாத பொருளும் , ஒருவன் பெயர்த் தொகுதி 
யில் அடங்காத பொருளும் இல்லை என்றல் கூடுமா ? 

நீலகேசி : நீங்கள் குறிப்பிடுவது சமணர் கொள்கை 
யன்று . நாங்கள் கூறுவதெல்லாம் நம்மால் பெயரிடப் 
பட்டு நுகரப்படும் பொருள் , உண்மையற்றதர் யிருக்க முடி 
யாது என்பதே . 

மொக்கலன் : ஒரு பொருளின் தன்மை அதற்கே 
சிறப்பு என்றால் , இரும்பு பழுப்படைவதையும் , தண்ணீர் 


75 


நீலகேசி 


வெந்நீராவதையும் என்னென்பது . . அவற்றின் தன்மை 
யாகிய கருமையும் தண்மையும் மாறுபடுகின்றனவே . 


நீலகேசி : இருபொருளின் தன்மை ஒரு பொருளில் 
காணப்படுவதால் , பொருள் மாறுவது போல் தோன்றும் . 
அடிப்படைத் தன்மை மாறுவதில்லை . சேர்க்கை நீங்கிய 
பின் , தனித்தன்மை மீண்டும் காணப்படும் . இரும்பு சிவப் 
பதும் , தண்ணீர் வெப்பமடைவதும் தீயின் பண்பு அதில் 
ஏறுவதனாலேயே . தீயின் செயல் 

நீங்கியபின் , அவை 
பழைய தன்மையுடனேயே விளங்கும் . பூவிருந்த தட்டில் 
சிலகாலம் மணம் இருப்பதும் இவ்வாறே . 


மொக்கலன் : துறக்கம் (வானுலகு ) ஓர் இடமானால் , 
அதுவும் மாட்டுத் தொழுபோன்ற ஓர் இடமாதலால் 
அதன் சிறப்பு , உயர்வு யாது ? 


நீலகேசி : புத்தர் அறிவு பெற்ற இடமாகிய போதி 
யடி , பிற இடங்களிலிருந்து எவ்வாறு சிறந்ததோ , அவ் 
வாறே என்க . 


மொக்கலன் : பிறப்புடைய உயிர் , துறக்க மெய்திய 
பின் மீள்வதில்லை . இச்சிறப்புத் தரத் துறக்கத்தில் என்ன 
இருக்கிறது ? 

நீலகேசி : இது இடத்தின் சிறப்பல்ல . அங்கே 
செல்லுமுன் , உயிர் இருவினை வேரறுத்துவிடுவதால் வரும் 
பயன் . 


மொக்கலன் : வீடுபெற்ற உயிருக்கும் அறிவு இருப்ப 
தால் , செயலும் வினையும் உளதாகவேண்டுமே . 


76 


புத்த வாதம் 


நீலகேசி : உலகின் உயிர்கள் , அறிவு பெர்றியறிவாத 
லால் வினையெய்தும் . வீடெய்திய உயிரின் அறிவு , வினை 
யறுத்த அறிவு . அது வினைப்பயன் சாராது . 

மொக்கலன் ஐயங்களெல்லாம் நீங்கப்பெற்றுச் சமண 
அறிவுபெற்றான் . அதோடு நீலகேசியைத் தன் தலைவ 
ரான புத்தரிடமும் செல்லும்படி தூண்டுகிறான் . 


பிரிவு 5. புத்த வாதம் 
புத்த சமயத்தைத் தோற்றுவித்த முதல்வரான புத்த 
பிரான் கடற்கரை யோரமுள்ள கபிலபுரத்தில் வாழ்ந்து 
வந்தார் . (உணவுக்கு மீன் எளிதில் கிடைப்பதற்காகப் 
புத்தர்கள் கடற்கரையோரமே மடங்கள் அமைப்பர் என்று 
இங்கு ஏளன மாகக் குறிப்பிடப்படுகிறது . ஊன் விலை 
ஞரும் உயிர்க்கொலைஞரும் அடுத்துத் தொழிலிடங் கொண் 
டிருந்தனர் என்பதும் குறிக்கப்படுகிறது ) அவர் அரசர் மர 
பினராயிருந்ததற்கேற்ப , அவர் தங்கிய மடம் அரண்மனைக் 
கொப்பான தாகவே யிருந்தது . அவர் ஓர் உயர்ந்த தவி 
சின்மீதமர்ந்து , தம்மைப் புடைசூழ்ந்திருந்த தம் திருச்சபை 
மாணவருக்குப் புத்தநெறியை விளக்கிக்கொண்டிருந்த 
சமயம் , நீலகேசி அவரைச் சென்று கண்டாள் . 

நீலகேசி விருப்பத்திற் கிணங்கப் புத்தபிரான் தம் 
நெறியின் அடிப்படைக் கோட்பாடுகளை விளக்கினார் . 

புத்தர்பிரான் : மெய்ம்மையின் அடிப்படைத் தத்து 
வங்கள் ஐந்து கந்தங்களாக வகுக்கப்படும் . அவை உரு 
கந்தம் ( ரூபம் ) உணர்ச்சிக்கந்தம் (வேதனை ) அறிவுக்கந் தம் 
(விஞ்ஞானம் ) பெயர்க்கந்தம் (சம்ஜ்ஞா ) செயற்கந்தம் ( சமஸ் 
காரம் ) என்பவை . 


ருவ 


T 


நீலகேசி 


உலகின் பொருள்கள் அனைத்தும் உருவகந்தத்தைச் 
சார்ந்தவை . அப்பொருள்கள் எட்டினங்களாக ( அஷ்ட 
கம் ) அறியப்படும் . அவையாவன : மண் , நீர் , காற்று , 
அனல் ஆகிய மூலப்பொருள் ( பூதங் ) களும் அவற்றுக்குச் 
சரியான பொறியுணர்ச்சிகளாகிய நிறம் , சுவை , மணம் , 
ஊறு ஆகியவைகளும் ஆம் . இவை ஒன்றிலிருந்து ஒன்று 
பிரிக்கமுடியாத ஒரே தொகுதியாக எட்டினம் எனப்படும் . 
மூலப்பொருள்களின் 

பண்புகள் 

முறையே திட்பம் , 
நெகிழ்ச்சி , வெப்பம் , சுழற்சி ஆகியவை. அவற்றின் செய 
லும் நால்வகைப்படும் . 


உணர்ச்சிக்கந்தம் இன்ப உணர்ச்சி , துன்ப உணர்ச்சி , 
சமனுணர்ச்சி என மூவகைப்படும் . அறிவுக்கந்தம் , பொறி 
அறிவு ஐந்து , மன அறிவு ஒன்று , ஆக ஆறு அறிவுகளை 
யும் பகுதிகளர்கவுடையது . பெயர்க்கந்தமும் இதேபோல 
ஆறு வகை . செயற்கந்தம் மன மொழி மெய் என மூவகை . 

இக்கந்தங்கள் கணந்தோறும் தோன்றி மறைவன . 
( பல தனிப்படங்கள் விரைவாக ஓடித் திரைக் காட்சியில் 
தொடர்ச்சி 

காட்டுவதுபோல ) அவை தொடர்ச்சியுடை 
யவைபோலத் தோற்று தல் மயக்கமே . உண்மையில் எல் 
லாப் பொருள்களும் நிலையற்றனவே . 


ஐந்து கந்தங்களின் சேர்க்கையையே ஆன்மா என்ப 
தன்றி , ஆன்மா அல்லது உயிர் என்ற ஒன்றில்லை. கண 
வாழ்வும் அழிவுத் தன்மையுமுடைய இக்கந்தங்கள் நிலை 

துன்பம் , தூய்மையின்மை , உயிர்ப்பின்மை 
( அனாத்மா) ஆகிய இயல்புகளை உடையன . இவற்றின் 
இயல்பை உணர்ந்தவன் உலகத்தோற்ற ( சம்சாரத்தின் 


யாமை , 


78 


புத்த வாதம் 


தன்மை உணர்ந்து துறக்கம் அல்லது வீடு ( நிர்வாணம் 
அல்லது மோக்ஷம் ) அடைகிறான் . 


நீலகேசி : ஐந்து விரல்கள் சேர்ந்த கைபோலும் , செங் 
கல் முதலிய பொருள்கள் சேர்ந்தமைந்த வீடுபோலும் கந் 
தங்கள் சேர்ந்ததே மெய்ம்மை ( உலகு ) என்கிறீர்கள்.. 
ஆனால் கந்தங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க ஒண்ணா 
தவை ; ஒருங்கே கணந்தோறும் தோன்றிக் கணந்தோறும் 
அழிபவை என்று கூறுகிறீர்கள் . விரல்கள் , வீட்டுக் 
கான பொருள்கள் , இவ்வகையில் பொருத்தமான உ.வமை 
கள் அல்ல . ஏனெனில் அவை தனித்தனி இயங்கவோ 
தோன்றவோ அழியவோ கூடும் . கந்தங்கள் கூட்டாகவோ 
இயங்குவதற்கும் அழிவதற்கும் அவற்றைப் பிணைக்கும் 
அடிப்படை இணைப்பு இன்றியமையாதது . இதனை ஏற் 
றால் , ஆன்மாவை ஏற்றதாகும் . இக்கந்தங்கள் அத்த 
கைய ஆன்மாவின் பண்புகளேயாகும் . 

முதற்பொருளைக் கூறுகையில் அவற்றின் 
பண்பும் செயலும் குறித்தீர்கள் . பொருளினின்று வேறா 
கப் பண்பும் செயலும் பொருளாவது எங்ஙனம் ? பிற கந்தங் 
களையும் பிரித்தறிய அறிவுவேண்டும் . பொறியுணர்விற்கு 
அடிப்படையான மண்ணை ஏற்கும்போது , உணர்ச்சி முத 
லிய கந்தங்களுக்கு அடிப்படையான் உயிரை ( ஆன் 
மாவை ) ஏற்காததேன் ? 

புத்தர் : நாங்கள் ஏற்பதெல்லாமே பண்புகள் தான் ; 
பொருள்கள் அல்ல . 

நீலகேசி : அப்படியானால் பண்புகளே பொருள்க 
ளாயின . அவற்றின் செயல்கள் பண்புகளாகும் . பொருள் 


நாலு 


191 


நீலகேசி - 


பண்பு உறவு ஏற்பட்டுவிடுகிறது . நீங்களோ , அத்தகைய 
உறவை ஏற்பதில்லை . 

புத்தர் : பண்புகளல்லாது பண்பி ( பொருள் ) ஒன்றி 
ருப்பதாகக் கொள்வதேன் ? அதனை அறியமுடியுமா ? 

நீலகேசி : பிரிந்தியங்களோ பிரித்துணரப்படவோ 
முடியாத காரணத்தால் பொருளில்லை என்றாகமுடியாது . 
உணர்ச்சி முதலிய கந்தங்களின் அடிப்படையாக உயிர்நிலை 
அல்லது அறிவுநிலை (போதம் ) இருக்கவேண்டுவது விலக்க 
முடியாத உண்மை, 


மேலும் கந்தங்கள் பிரிந்தியங்காதென்றால் , ஒன்றுக் 
கொன்று மாறான தீ , நீர் , ஆகியவை ஒருங்கே இயங்கும் 
என்ற முரண்பாடு ஏற்படுகிறது . 

ஒவ்வொரு மூலப்பொருளிலும் மற்ற மூன்றும் கலந் 
துள்ளன என்கிறீர்கள் . அப்படியானால் அக்கலவை மூலப் 
பொருளிலும் அத்தகைய கலப்பு இருக்கவேண்டும் . அக் 
கலப்பிற் கலந்துள்ள கலப்பிலும் அதனுட் கலப்பிலும் 
அவ்வாறாகி எல்லையற்ற குழப்பநிலை ஏற்படுகிறது . மூலப் 
பொருள் என்பதற்குப் பொருளே இல்லாம லாகிறது . 

புத்தர் : அப்படி அன்று . ஒவ்வொரு மூலப்பொரு 
ளிலும் தன் பண்பு மிகுந்து , பிற பண்புகள் குறைந்து இயல் 


கின்றன . 


நீலகேசி : மிகுதிப் பண்புக்கு முன் குறைந்த பண்பு 
அழியும் . அப்படியும் அவை ஒத்தியங்கு தல் அரிது . 
மேலும் பொறியாலுணரப்படும் எட்டினப் பொருள்கள் 
அங்ஙனம் உணரப்படாதவற்றுடன் இயங்குவதெவ்வாறு ? 


80 


புத்த வாதம் 


தவளையின் காற்சுவடு காற்றில் இருப்பது போலன்றோ 
இந்நிலை ? 

அறிவு செயலுக்கும் , செயல் இன்ப துன்பங்களுக்கு 
இடமாகும் என்கிறீர்கள் . அறிபவன் , செய்பவன் , நுகர்ப 
வன் 

ஆகிய ஆன்மா இல்லை என்கிறீர்கள் . அப்படியானால் 
இம்மூன்றும் தொடர்பற்றவையாக வன்றோ இருக்கவேண் 
டும் . , ஒன்று மற்ற தற் கிடமாவது எவ்வாறு ? 


அறிவுக் கந்தம் ஆறனுள் ஒரே நேரத்தில் ஒன்று 
தானே 

உணர்விலிருத்தல் கூடும் ? மற்றவை மறைவி 
லுள்ளன என்னின் , மறைவில் வைத்துள்ள உள்ளம் அல் 
லது ஆன்மா ஒன்று இருத்தல் வேண்டுமன்றோ ? 

அறிவுக்குக் காரணம் விருப்பம் ( இச்சை ) என்கிறீர் 
கள் . விருப்பம் அறிவுக்கு முந்தியதாகவே அது எங்கி 
ருந்து எழுகிறது என்ற வினா ஏற்படுகிறது . உடலிலிருந்து 
என்றால் அறியாப் பொருளி ( அசேதனத்தி ) லிருந்து 
வந்ததென்றாகிறது . அது அறிவினின்று எழுந்த தாயின் 
காரியமே காரணமாகின்றது . இவற்றுக்கெல்லாம் அடிப் 
படையர்க உள்ளுறை அறிவு என்ற ஒன்றைக் கொள்கிறீர் 
கள் . ஆனால் அது ஆன்மாவிற்கு ஒரு மறுபெயரே 
யன்றி வேறன்று . 

புத்தக் கோட்பாட்டின்படி பொறியுணர்ச்சிகளுள் 
மணம் , சுவை , ஊறு ஆகிய மூன்றும் 

பொறிகள் மீது 
பொருளுலகு தாக்குவதால் ஏற்படுகின்றன என்பது ஒத் 
துக்கொள்ளப்படுகிறது . நீலகேசி ஓசையும் அத்தகைய 
தாக்கு தலாலேயே ஏற்படுகிறது என்று விளக்கினாள் . 
( இது தற்கால அறிவியல் கொள்கையை வியத்தகு முறை 
யில் நினைப்பூட்டுவதாகும் ) ஓசை காற்றணுக்களினியக்கத் 


81 


8 


நீலகேசி 


தால் உண்டாவதென்றும் அது ஒளியினும் வேகம் 
குறைந் ததென்றும் கூறி , அதனை எடுத்துக்காட்டினால் 
விளக்குகிறாள் . வண்ணான் துணி தப்பும்போது அவன் 
செயலைக் கண்கொண்டு பார்ப்பவருக்கு அச்செயலைப் 
பார்த்தபின் சிலநொடிகள் கழித்தே அதனுடன் ஏற்படும் 
ஓசை செவியிற்படும் . மேலும் கட்புலனு தவி யின்றியே 
ஓசையின் அண்மை தொலைவுகளையும் வரும் திசையையும் 
உய்த்துணரலாகும் . 

நொடிக் கோட்பாட்டின் முரண்பாட்டையும் நீலகேசி 
நன்கு விளக்கினாள் . நொடிதோறும் பொருள்கள் அழிந்து 
மாறுவதானால் புத்தர் என்ற பெயரைச் சொல்வதற்குள் 
பல நொடிகள் ஆகி , ஒரு நொடியில் கேட்ட உணர்வு 
அழிந்து , பின் மறுநொடி உணர்வு ஏற்படும் . தொடர்ச்சியு 
மிராபாது , தொகையாகக் கேட்ட கேள்வியுணர்வு மிருக்க 
முடியாது என்று அவள் காட்டினாள் . 
நீலகேசி : ஓசை 

ஓசை என்பது பொருளன்று ; போலித் 
தோற்றம் என்கிறீர்கள் . ஓசைகளால் ஏற்பட்ட உங்கள் 
பிடக முதலிய நூல்களும் , ஓசை வாயிலாகச் செய்யப்படும் 
உங்கள் அறிவுரைகளும் என்னாவது ! 
அறிவுக் கந்தமும் பெயர்க்கந்தமும் 

ஒரேவகைப் 
பொருள் குறிக்கின்றன . இரண்டுக்கும் புலனாவது ஒரு 
பொருளாயின் , அவை இருபொருள்கள் ஆகா. ஒரு பொரு 
ளாயின் அறிவுக் கந்தம் பொருளற்றதாகிகிறது . 

செயற் கந்தத்தில் அவா, வெகுளி, மயக்கம் ஆகிய 
மனத்தின் செயல்களும் , பொய் , குறளை , இன்னாச்சொல் , 
பயனில் சொல் ஆகிய மொழியின் செயல்களும் , கொலை , 
களவு , காமம் ஆகிய உடற் செயல்களும் கூறப்படுகின்றன . 


82 


புத்த வாதம் 


இப் பத்துத் தீமைகளுள் குடியும் பேரவாவும் இடம் 
பெறாதது ஏன் ? மேலும் அவா தீமையாகுமானால் , புத்த 
துறவியர் குடை , மிதியடி , குண்டிகை ஆகியவை வைத்துக் 
கொள்ளல் தகா தன்றோ ? மெய்யறிவுடன் நோக்கினால் 
அவாவனைத்துமே தீமை என்று கூறுவதற்கில்லை . அது 

எமையாவதும் தீமையாவதும் அவாவிய பொருளின் 
தன்மையைமட்டுமே பொறுத்தது . வெகுளியோடு எவ் 
வகையிலும் ஒப்பாகும் செருக்கு , மயக்கம் (மாயை ) , சிறுமை 
( லோபம் ) ஆகியவற்றையும் தீமைகளாக எண்ணத் தவறி 
விட்டீர்கள் . உம் வாழ்க்கை வரலாற்றிலேயே இத் தீமை 
களை அகற்றப் பாடுபட்டிருந்தும் , உங்கள் சமயக் கோட் 
பாட்டில் இவற்றைக் கவனிக்காது விட்டுவிட்டீர்கள் .. 
மொழிச் செயல்களிலும் தீமை பயக்கும் மெய்ம்மை , புறங் 
கூறாது நேரிடையில் இழித்துரைத்தல் , ஆகியவற்றை 
நீங்கள் ஒதுக்கத் தவறிவிட்டீர்கள் . மேலும் தீமைகளை 
மன மொழி மெய் என முற்றிலும் பிரித்ததும் வழுவாகும் . 
எல்லாத் தீமைகளிலும் மனத்தின் செயல் உண்டு என்பது 
தெளிவாக்கப்படவில்லை . 


என்று 


கொலைக் குற்றத்திற்கு ஐந்து கூறுகள் தெளிவுபட 
வேண்டும் நீங்கள் கூறுகிறீர்கள் . 

செயலுக் 
காளானது உயிருடைய பொருளாயிருக்க வேண்டும் ; உயி 
ருடைய தெனச் செய்பவர் அறிந்திருக்க வேண்டும் . கொல் 
லும் எண்ணம் , கொலைச்செயல் , ஆளான உயிர் இறத்தல் 
இத்தனையும் இருத்தல் வேண்டும் . இவ்வைந்தில் எக் 
கூறு குறைபாட்டிலும் கொலைக் குற்றம் இல்லை என்கிறீர் 
கள். எனவே , நடைமுறையில் வெற்றிபெறாத கொலை 
முயற்சி கூடக் கொலையாகாது 

என்றாகிறது . 
உங்கள் நூலில் காந்தி பாலன் ( க்ஷாந்திபாலன் ) 


ஆனால் 


என்ற 


83 


நீலகேசி 


பட 


துறவியைக் கொல்ல முயன்ற மன்னன் கலாகன் (கலாஹன் ) 
நரகு சென்றதாகக் கூறப்படுவானேன் ? 

உங்கள் பேரறவுரை ( மகர்வாக்கியம் ) நான்கனுள் , 
எல்லாமே துன்பம் ( சர்வம் துக்கம் ); எல்லாமே தூய்மை 
யற்றவை ( சர்வம் அசுசி ) ; எல்லாம் நிலையாதவை ( சர்வம் 
அநித்யம் ); எல்லாம் உயிரல்லாதவை ( சர்வம் அனாத்மா ) 
என்ற நான்கு உண்மைகள் கூறப்படுகின்றன . முதல் 
உரையின்படி நீங்கள் வற்புறுத்தும் நல்லறமும் நற்பயன் 
அற்றதாகும் . இரண்டாவதன்படி உங்கள் மறை , போதி 
மரத்தடி முதலியவையும் தூய்மையற்றவை யாகவேண்டும் . 
மூன்றாவது வாழ்க்கைக் கொவ்வாதது .. நொடிதோறும் 
எல்லாம் அழிவது உண்மையானால் , அரசன் உடமைகளைப் 
பறிமுதல் செய்யும்போதோ , வெள்ளம் முதலியவற்றால் 
அழியும்போதோ , வருந்துபவர் நொடிதோறும் வருந்தாத 
தேன் ? மேலும் சமயத் தலைவராகிய நீங்களும் மறையும் 
நிலைப்பதெவ்வாறு ? கடைசி உரைக்கு மாறாக நீங்களே 
உயிர் , மறுபிறப்புப்பற்றிப் பேசுகிறீர்கள் . அது வெறும் 
உலகியல் வழக்கு (வியவகாரப் பிரயோகம் ) ஆனால் கூட 
உங்கள் பழைய நினைவுத் தொடர்ச்சி ( பிரத்திய பிஜ்ஞை) க் 
கொள்கையுடன் அது ஒத்துவாராது . 

மெய்ப் பொருள்களை , நாம் அவற்றின் பெயர் ( நாமம் ) 
உருவம் ( ஸ்தாபனம் ) பொருண்மை ( திரவியம் ) செயல்வகை 
( பாவம் ) ஆகிய நாலுவகைகளால் அறியலாம் . நீங்கள் 
கடைசிவகை ஒன்று மட்டுமே ஒப்புக்கொள்கிறீர்கள் . முதல் 
மூன்றுவகைகளாலும் மட்டுமே ஆன்மா தெளியப்படும் . 
வான் மலர் போன்ற தொடர்கள் இல்பொருள் குறிக்கின் 
றனவே எனின் , வான் , மலர் என்ற இரண்டும் உள் 
பொருள்களே என்றும் , இல்பொருள் என்பது தொடரின் 


84 


ஆசீவக வாதம் 


முரண்பாடு மட்டுமே என்றும் காட்டலாம் . பொருள் 
குறித்தே பெயர் எழுமாதலால் , பெயர் பொருளின் அறி 
குறியே யாகும் . 


யான 


வினைப்பயன் , வினையுலகு ( சம்சாரம் ) வீடுபேறு ஆகிய 
வற்றை ஏற்கும் புத்தநெறியாளர் இவற்றுக்கு அடிப்படை 

உயிர்நிலை ( ஆன்மா) உண்டென்பதை மறுப்பது 
பொருத்தமற்றது என நீலகேசி கூற , அதை மறுக்கப் 
புத்தர்பிரான் கூறிய உவமைகள் பலவற்றுள் பொருத்த 
மின்மையை அவள் விளக்கிக் காட்டினாள் . மேலும் வீடு 
பேறு என்பது வினை உலகுத் தொடர்பு அறுவதேயாயின் , 
நொடிதோறும் அழிந்து புதிதாகும் உலகில் , வீடுபேறு 
தான் நொடிதோறும் நிகழும் செய்தியாயிற்றே என்று 
நீலகேசி ஏளனம் செய்தாள் . நொடி மாற்றுக்கொள்கை 
யும் , மாறுதலில் கொள்கையும் தவறு என்றும் , உள்ளார்ந்த 
நிலைமையுமாகிய தொடர்ச்சியினிடையே மாற்றமாகிய நடு 
நிலைக் கொள்கையே நேர்மையுடையதென்றும் அவள். 
விளக்கினாள் . 


நீலகேசி அறிவின் திறத்தைக் கண்டு வியந்து , புத்த 
ருடைய குறைபாட்டை ஒப்புக்கொண்டு , இனி அவள் 
கூறிய உண்மைகளை ஏற்பதாகக் கூறினார் . 


பிரிவு 6. ஆசீவக வாதம் 


புத்தர் 


வாழ்ந்த கபிலபுரத்தினின்று 

அகன்று , 
நீலகேசி வான்வழியாக் வென்றியஞ்செல்வனை ( ஜினபக 
வானை ) ப் பாடிப் பரவிக்கொண்டு சென்று , கோழியூரை 
( குக்குட நகரை ) அடைந்தாள் . அங்கே ஆசீவகர் என்ற 


85 


நீலகேசி 


சமயப்பிரிவினர் வாழ்ந்தனர் . அவர்களையும் வாதில் வெல்ல 
எண்ணி நீலகேசி , அவர்களுடைய ஆசிரியராகிய பூரண 
ரிடம் சென்று , உங்கள் சமயம் எத்தகையது என வின 
வினாள் . 

நீலகேசி : உங்கள் சமயம் கண்ட தலைவர் யார் ? 
உங்கள் மறை எது ? உங்கள் சமயக் கோட்பாட்டின்படி 
அடிப்படை உண்மை , அல்லது உண்மைகள் எவை ? 

பூரணர் : எங்கள் சமயத் தலைவர் மஸ்கர் ஆவர் 
எங்கள் மறை நூல்கள் ஒன்பது ஒளிக்கதிர்கள் எனப் 
படுபவை . எங்கள் கோட்பாட்டின்படி 

அடிப்படைப் 
பொருள்கள் ஐந்து . அவை ஐந்தும் , ஐந்து வேறு , வேறு 
வகை அணுக்களாலானவை . அவை மண் , புனல் , அனல் , 
காற்று , உயிர் என்பன . 

உள்ளது அழியாது ; அல்லது பிறவாது . ஆயின் 
உள்ளவை நீரில் மிதப்பவைபோன்று மேற்படத் தோன் 
றும் ; அமிழ்ந்து கிடப்பவை போல மறைந்திருக்கும் . 

எம் தலைவர் பெருமான் நிறையறிவுடையவர் ; இரு 
வினைத் தொடர்பற்றவர் . எனவே , அவரிடம் பேச்சும் 
செயலும் இரா , பேசினால்கூட வெளியிடமெங்கும் நிறைந்த 
அணுவுயிர்களுக்கு ஊறுவிளையும் என்பதனாலேயே அவர் 
பேசுவதில்லை . மூப்பும் இறப்பும் தவிர்த்தவர் அவர் . 
வானவில்லின் தோற்றம் மறைவு ஆகியவைபேர்ல , அவர் 
தோற்றமும் மறைவும் , அறியவும் விளக்கவும் ஒண்ணா 
தவை . எனவே , அவரை யாம் நிறைவர் ( பூரணர் ) என் 
கிறோம் . அவர் அருளிய மறைகளாகிய ஒன்பது கதிர்கள் 
ஐவகை மெய்ப்பொருள்களாகிய உருப்படிகளை ( மூர்த்தங் 
களை ) ப் பற்றியும் தோற்ற மறைவுகளின் அறியொணாத் 
தன்மையையும் காரணமின்மையையும் விளக்கும் . 


2 


86 


ஆசீவக வாதம் 


ஐவகை உருப்படிகள் வேறுவேறு இயல்புடையன 
ஆயின் பண்பற்றவை . மெய்ம்மைக்கு ஊறு , சுவை , நிறம் , 
மணம் ஆகியவைமட்டுமே அவற்றுக்கு உண்டு . 

ஓசை 
என்பது கிடையாது . ஆனால் நீருக்குத் தண்மையும் , தீக்கு 
வெம்மையும் , காற்றுக்கு ஓசையும் , உயிருக்கு உணர்வும் 
(போதமும் ) உண்டு. இவையும் மூலப்பொருள்களின் 
அணுக்களின் குணங்களேயன்றி , அவற்றின் சேர்க்கையா 
லான பொருள்களின் பண்புகள் அல்ல . 

கணங்கள் உண்டெனினும் தொடர்ச்சியான காலம் 
என்ற ஒன்றை நாங்கள் ஏற்பதில்லை . 

எங்கள் ஒழுக்கமுறை , இன்பத்தையே நோக்கமாகக் 
கொண்ட உலகியல் ஒழுக்கமுறையே . பிறர் இதுகண்டு 
நகையாடலாமாயினும் , அதுவே உண்மையில் பகுத்தறிவுக் 
கொத்தமுறை என்பதை எண்பிக்கக்கூடும் . 

நீலகேசி : உங்கள் கோட்பாட்டின் நான்கு கூறுகள் 
தலைவன் , மறைமொழி , மெய்ம்மை இயல்பு , செயல்வகை 
( ஆப்தம் , ஆகமம் , பதார்த்தம் , பிரவிருத்தி ) என்பவை . 
நான்குமே கண்கூடு, உய்த்தறிவு 

இருவகை 
அளவைகளின் 

ஆதாரமற்றவை . தலைவர் 
( மெளனம்) பொருளற்றது ; அறிவுமுறைக்கு முரணானது . 
அவர் வாய் திறவாத போது , உங்கள் “ ஒன்பது கதிர்க " 
ளாகிய மறைமொழி தோன்றிய வகை யாது ? 

பூரணர் : அவை ஒக்கலி , ஓகாலி என்ற இரு தேவர் 
களால் அருளிச் செய்யப்பட்டவை . 

நீலகேசி : அத் தேவர்கள் மறைமொழி அருளின் ,, 
அவர்கள் நிறை அறிவுடையவர்களா ? நிறை அறிவுடைய 
தலைவர்போல் அவர்களும் 

அவர்களும் வாய் திறவா திராததேன் ? 


வாளாமை 


87 


நீலகேசி 


நிறை அறிவற்றவர்களானால் , மறைமொழிகளின் வாய்மை 
குறைபடுகிறதே . குறையறிவுடைய நம்போலியரே அன்பு 
காரணமாகப் பிறருக்கு உதவ முன்வருகிறோம் . நிறையறி 
வுடைய தலைவர் மஸ்கரி வாளா இருந்ததேன் ? 


தோற்றம் மறைவு ஆகியவை காரணமின்றி இயல்பாக 
நிகழ்பவை என்கிறீர்கள் . ஆனால் தலைவர் தோற்றம் 
காரணமற்றதென்று விளக்க முன்வருகிறீர்கள் . அதற் 
குக் கூறும் உவமையாகிய 

வானவில் 

விளக்கமே காரண 
காரியத் தொடர்பு வகையில் , உங்கள் அறியாமைக்குச் 
சான்றாகிறது . முகில்கள் மீது ஞாயிற்றின் கதிர்கள் விழு 
வதனாலேயே அது தோற்றுகிறது என்பதை நீங்கள் 
அறியவில்லை ! வாளாமை நிறை அறிவுக்கு அறிகுறியாகு 
மானால் , பேச அறியாக் குழந்தைகள் , செவிட்டூமைகள் , 
மரங்கள் , குன்றுகள் , நிறை அறிவுடையவையா ? அவர் 
உறுப்பசைவுகூட அற்றவரானால் அவர் உயிரற்றவரா ? 
பாசாங்குக்காரரா ? பேசாத அவர் , ஐந்து மெய்ப்பொருள்க 
ளியல்பு , இருவினை யியல்பு ஆகியவற்றுக்கு விளக்கம் 
தருவாரா ? செயலற்ற அவர் வாழ்வில் சிற்றின்ப வேட்கை 
புகுந்த தெவ்வாறு ? 

மூலப் பொருள்களில் மண்ணுக்கு மட்டுமே நிறம் , 
சுவை , மணம் , 

உண்டென்கிறீர்கள் . அடுத்த 
மூன்றுக்கும் அவை இருப்பதால் அவை மண்ணின்பாற் 
படுமா ? அப்படியானால் மூலப் பொருள்கள் இரண்டாக 
வல்லவோ வேண்டும் ? மேலும் இவ்வுணர்ச்சிகளை உணரும் 
பொறிகளும் மண் தானா 

? 
புலன் அறிவுக்கு உட்பட்டவற்றில் இருளும் ஒன்றா 
யிருக்க , அதை ஏன் பொருளாகச் சேர்க்கவில்லை ? 


ஊறு 


ஆசீவக வாதம் 


மூலப் பொருள்களுக்கு இயல்பு 

இயல்பு உண்டு 

உண்டு என்று 
கூறியபின் , பொருள்களுக்குப் பண்பு இல்லை என்றல் 
எவ்வாறு ? இயல்பு பொருளிலிருந்து பிரிக்க முடியாதென் 
றாலும் , அதை ஏற்பவர் பண்புகளும் , பிரிக்க முடியாத 
நிலையில் ஏற்கப்படலா மன்றோ 

P 
மெய்ம்மையின் மாறாத் தன்மை ( அவிசலித நித்தியம் ) 
பற்றிக் கூறுகிறீர்கள் . மரம் படகாதலும் , பொன் அணிகல 
னாவதும் , வெண்கலமும் கிண்ணமும் மாறு தலல்லவா ? 
வெண்கலத்திலேயே வெளிப்படையான தட்டை உருவும் , 
மறைநிலையான கிண்ண உருவும் உள்ளன என்றாலும் , 
இரண்டும் வேறுவேறு பொருள்களாகி மாற்றம் ஏற்படு 
கின்றன என்று ஆகிறதே ! இலக்கணத்தில் சொற்கள் 
கூட வேற்றுமையிலும் தொகைகளிலும் மாறுகின்றன . 

வளர்ச்சிமுறை வகையில் நீங்கள் நான்கு , கூறுகளை 
ஒப்புக்கொள்கிறீர்கள் . அவை வளர்ச்சியின் கட்டாயத் 
தன்மை , 

வளர்ச்சியின் படிமுறை , வளர்ச்சியின் உச்ச 
எல்லைநிலை , வளர்ச்சியின் கால அளவு ஆகியவை . அதா 
வது பெண்குழந்தை மாது ஆகமட்டுமே வளரமுடியும் . 
சிறுமி , நங்கை , மங்கை , பேரிளம் பெண் ஆகிய படிகள் 
கடந்தே வளரமுடியும் . கிழவிப் பருவத்துக்கப்பால் வளர 
முடியாது . வளர ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகள் 
வரை செல்லும் . 

மாற்றம் இல்லை என்று கூறும் நீங்கள் , மேற்கூறிய 
இவ்வளவு மாற்றங்களையும் வகைப்படுத்திக் கூறுவது 
எவ்வாறு பொருந்தும் ? 

குழந்தையின் வளர்ச்சியில் உருப்பெருக்கம் மாற்ற 
மல்லவா ? ஒன்றரை அடிக் குழந்தை உருவிலேயே ஆறடி 


89 


நீலகேசி 


முழுவளர்ச்சியும் இருப்பதென்பது பொருந்துமா ? மீசை 
தாடி முதலிய ஆண் உடற்கூறுகளும் , கருப்பை முதலிய 
தாய்மை உறுப்புக்களுமாவது புது வளர்ச்சியாகிய மாறு 
பாடுகள் என்பதை மறுக்க முடியாதன்றோ ? 

உயிர்கள் ( பாலைக்கனியின் நிறமாகிய ) நீலநிறமென் 
றும் ; போதிய நீள அகலமும் நானூறுயோசனை உயரமும் 
உடையவை என்றும் கூறுகிறீர்கள் . இவ்வளவு பெரிய 
அளவுடைய உயிர்கள் , சிற்றளவினவாகிய உடலில் அமைக் 
திருத்தல் எவ்வாறு ? உயிர்கள் பல கோடியாதலால் அத் 
தனைக்கும் உலகில் இடம் ஏது 

உயிர் , பூசணிக்காய் போன்று நீளம் அகலம் உயரம் 
உடைய பருப்பொருளானால் , அக் காயைப் போலவே துண்டு 
படக்கூடிய தா யிருக்கவேண்டும் . உயிர்கள் எல்லாம் வீடு 
பெற்றால் , உலகியல் வாழ்வில்லையே என்ற கடாவுக்கு மறு 
மொழியாக , வீடுபெற்ற பின்னும் உயிர்கள் மீண்டும் 
உலகியலில் தொடக்கநிலை யெய்தும் என்ற மண்டல வீடு 
பேற்று ( மண்டல மோக்ஷ) க் கொள்கையை மேற்கொண் 
டிருக்கிறீர்கள் . ஆனால் , இது உயிர்கள் எண்ணற்றவை 
என்பதன் முழு இயல்பை அறியாமல் நீங்கள் தரும் விடை 
யாகும் . எண்ணற்றவை ( அனந்தம் ) எத்தனை பிரிந்தாலும் 
பின்னும் எண்ணற்றவையாகவே இருக்கும் என்ற கண 

க் 
கியல் மெய்ம்மையை நீங்கள் உணரவில்லை . 

மூலப் பொருள்களுள் மண்ணும் நீரும் கீழ்நோக்கிச் 
செல்பவை என்றும் , தீயும் உயிரும் மேல்நோக்கிச் செல் 

என்றும் , கூறுகிறீர்கள் . மேல் நோக்குவ தாக்க் 
கொள்ளும் தீ , எரிநிலையிலுள்ள கீழ்நோக்கிச் செல்லும் 
பொருளே என்பதை நீங்கள் கவனிக்கவில்லை . உயிர்கள் 


பவை 


90 


சாங்கிய வாதம் 


தொடர்ந்து மேல் நோக்குபவையானால் , அவை திங்கள் 
மண்டிலம் , விண்மீன் மண்டிலம் ஆகியவற்றை எளிதில் 
அடைய வேண்டுமன்றோ ? 

பக்க நோக்கிச் செல்வதாக 
நீங்கள் கூறும் காற்று , உடலில் மேலும் கீழும் செல்வதை 
நீங்கள் கவனிக்கவில்லை . 


காலமில்லை என்று கூறும் நீங்கள் , வளர்ச்சியின் கூறு 
களுள் காலப்போக்கை ஒன்றாகக் கூறுகிறீர்கள் . 

காரண காரியத் தொடர்பை மறுக்கும் நீங்கள் , நோன் 
பும் தவமும் நாடுவதேன் ? 
நீலகேசியின் வாதத்தால் 

பொய்ம்மை தவிர்ந்த 
ஆசீவக ஆசிரியர் பூரணர் , தன் குழப்பநிலையிலிருந்து 
விடு தலை தருமாறு வேண்ட , நீலகேசி தன் மறுப்புக்களுக் 
குத் தானே விளக்கம் கூறி , அவரைச் சமணநெறி மூலம் 
தேற்றினாள் . 


பிரிவு 7. சாங்கிய வாதம் 
பூரணரை 

நல்வழிப்படுத்திய தன் பின் , நீலகேசி 
பூரணரது வேண்டுகோளுக்கிணங்க, பேர்போன சாங்கிய 
ஆசிரியர் பராசரர் வாழ்ந்துவந்த அத்தினாபுரத்துக்குப் 
புறப்பட்டாள் . சாங்க சமயக் கோட்பாடுகளை விளக்கும்படி 
நீலகேசி கேட்க , பராசரர் அதற்கிணங்கினார் . 

பராசரர் : எங்கள் கோட்பாட்டின்படி மெய்ந்நிலைகள் 
( தத்துவங்கள் ) 25 ஆகும் . அவை உயிர்நிலை ( ஆன்மா ) 
இயற்கை ( பிரகிருதி ) , பெருநிலை ( மகத்) , செருக்கு ( அகங் 
காரம் ) புலன் ( ஞானேந்திரியம் ) ஐந்து , பொறி ( கர்மேந் 


91 


நீலகேசி 


திரியம் , ஜந்து , மனம் , தன்மாத்திரைகள் ஐந்து , மூலப் 
பொருள்கள் (பூதங்கள் ) ஐந்து ஆகியவை. உலகின் இறை 
வனாகிய தலைவன் ( ஆப்தம் ) செயலற்றவன் ; குணமற்றவன் . 
என்றும் துய்ப்பவனேயன்றித் துய்க்கப்படான் . மர்று 
தலற்றவன் , வினைத்தொடக்கற்றவன் , என்றுமுள்ளவன் , 
எங்கும் நிறைந்தவன் , எல்லாம் உணர்பவன் , யாவற்றையும் 
துய்ப்பவன் . தலைவனைப்போலவே இயற்கையும் எங்கும் 
நிறைந்த உருவற்ற ( அமூர்த்த ) மாறுதலற்ற மெய்ம்மை : 
செயலற்றது , புலன்களால் அறியொணாதது , ஒருமையுடை 
யது , மறைநிலையுடையது . இயற்கையிலிருந்து பெருநிலை 
யும் அதனிடத்திருந்து செருக்கும் , அதனிடமாக மனமும் 
தன் மர்த்திரைகளும் புலன்களும் பொறிகளும் தோற்று 
கின் றன . தன் மாத்திரைகள் ஐந்தினின்றும் ஐம்பூதங்கள் 
தோற்றுகின்றன. இவ்விருபத்தைந்து மெய்ந்நிலைகளை 
அல்லால் வேறு மெய்ம்மை இல்லை . 


நீலகேசி : ஆன்மா செயலற்றதென்று கூறுவது எவ் 
வாறு பொருந்தும் ! காட்சியும் அறிவும் செயலும் ஒருங்கே 
யுடைய தாய் , ஓய்வு ஒழிவு இன்றி உணர்வு ( போத ) மய 
மாயிருக்கும் ஆன்மாக்கள் செயலற்றவையாகும் என்கிறீர் 
கள் . பிறருக்கு அறிவு விளக்கம் செய்யப்புகும் நீங்கள் 
ஆன்மா அன்றோ ? பிறஉயிர்கள் ஆன்மாக்கள் அல்லவா 
னால் , உங்கள் அறிவுரை கேட்டு , அவை தம்மைத் திருத்தும் 
என்று எங்ஙனம் எதிர்பார்த்தல் கூடும் ? 


பராசரர் : ஆன்மா மூவகைப்படும் . அவை பேரான்மா, 
உள்ளுறை ஆன்மா, வினையான்மா என்பவை : இவற்றுள் 
பேரான்மா ஒன்றுக்கே செயலில்லை . மற்ற இரண்டுக்கும் 
செயல் உண்டு . 


92 


சாங்கிய வாதம் . 


நீலகேசி : இதுவும் பொருந்தாது . பொதுவில் ஆன்மா 
செயலற்ற தென்கிறீர்கள் . பின் ஒருவகை செயலற்றது , 
இருவகை செயலுடையது என்கிறீர்கள் . இது முன்னுக்குப் 
பின் முரணல்லவா ? இருவேறு இயல்புடைய இரண்டு, 
ரே பொருளின் இருவகைகளாதல் எவ்வாறு ? மேலும் 
செயலுடையவையாய் உயிர்களின் செயலுக்குக் காரணமாய் 
இரண்டு ஆன்மாக்கள் இருக்கையில் , செயலற்ற சோம்பேறி 
ஆன்மா ஒன்றுக்கு என்ன வேண்டுதல் ஏற்படக்கூடும் ? 
செயலற்ற பேரான்மா , உடல்களிலும் உலகிலும் நின்று 
துய்ப்பதெவ்வாறு ? எல்லாமறிந்த அப்பேருயிர் என்ன 
தீவினைப்பயனால் உலக வாழ்வில் சிக்குகிறது ? 

பராசரர் : ஆன்மாவின் செயலென்று நாம் கொள்வ 
தெல்லாம் ஆன்மாவின் செயலுமல்ல , பேரான்மாவின் 
செயலுமல்ல ; இயற்கை ஆற்றலின் செயலேயாகும் . 
தன்னிறமற்ற பளிங்கின் பின்னாலுள்ள பூவின் நிறம் பளிங் 
கில் தெரிவது போலவே , இயற்கையின் பண்பும் செயலும் 
ஆன்மாவில் பட்டொளிர்கின்றன . தன்னுணர்வுடன் கூடி 
நான் எனது என்ற முறையில் ஏற்படும் துய்ப்பெல்லாம் 
உண்மையில் செருக்கின் செயல் ; அச்செருக்கு பெருநிலையி 
னின்றும் பெருநிலை இயற்கையினின்றும் தோன்றியவை . 

நீலகேசி : இயற்கை அறிவுணர்வற்ற பொருள் . அத் 
னின்று தோன்றிய பெருநிலை , செருக்கு முதலியவையும் 
அறிவுணர் வற்றவையாகத்தானே இருக்கமுடியும் ? அறி 
வற்ற பொருளினின்று அறிவுப்பொருள் தோற்றுவதெங் 


ஙனம் ? 


இயற்கை உருவற்றது (பருப்பொருண்மையற்றது ) 
காரியகாரணத் தொடர்பற்றது எனக் கொள்கிறீர்கள் . 


93 


நீலகேசி 


அதினின்று தோன்றிய பெருநிலையோ உருவுடையது . 
காரியகாரணத் தொடர்புடையது . இங்ஙனம் உருவற்ற 
நிலையிலிருந்து உருவைப் பெறுவதைவிட , வெறுவெளியி 
னின்று பொருள்களைப்பெற லாகுமன்றோ ? 


புலன்கள் , பொறிகள் , மனம் முதலியவை தனித்தனி 
மெய்ந்நிலைகளாகக் கூடுமானால் கை , கால் , மலங்கழிக்கும் 
உறுப்புக்கள் ,பிறப்பு உறுப்புக்கள் ஆகியவையும் தனிமெய்ந் 
நிலைகளாகாததேனோ ? தாமாக ஒன்றையும் உணரமாட் 
டாத இவற்றைப் பொறிபுல னென்பானேன் ? பொறிகள் 
செயல் உறுப்புக்களானால் , அவற்றினும் தெளிவுபடச் செய 
லாற்றவல்ல உதடு , இடுப்பு , நாக்கு , பல் முதலியவற்றைப் 
பொறிகள் என்று கூறாததென்ன ? ஓசை , ஊறு , ஒளி , 
சுவை , நாற்றம் ஆகிய தன்மாத்திரைகள் உலகியற் பொருள் 
களுடன் தொடர்புடையவையாயிருக்க , அவற்றைச் செருக் 
கிலிருந்து தருவிப்பானேள் ? செருக்கு தன்னுணர்வின் 
பயனால் , அதிலிருந்து உலகியல் பொருள்களின் தொடர் 
புடைய இத்தன்மாத்திரைகள் எப்படித் தோன்றும் ? 
ஓன் வானவெளியின் 

இயல் பென்கிறீர்கள் . 
வற்றதாய் , உணர்வற்றதாய் , எங்கும் நிறைந்த வானவெளி 
யிலிருந்து உலகியற் பொருள்களின் உராய்வால் தோன் 
றும் ஓசை உண்டாகி 

என்றல் பொருந்தாது . 
உயிர் உடல் தொடர்பை விளக்க நொண்டிமீது 
ஊரும் குருடனை உவமை கூறுகிறீர்கள் . உங்கள் முத 
னிலை விளக்கப்படி இது பொருந்தாது ; 

ஏனெனில் 
இயற்கை , உயிர்நிலை ஆகிய இரண்டுமே செயலற்றவை 
என நீங்கள் கொள்கிறீர்கள் . இது இரண்டு அலிகள் 


சை 


94 


சாங்கிய வாதம் 


மண வாழ்வால் குழந்தை உண்டாவதாகக் கூறுவது 


போன்றது . 


ஆகவே , 


உயிர்கள் பல அல்ல , ஒன்றென்றும் ; உயிரும் இயற் 
கையும் எங்கும் நிறைந்தவை என்றும் கூறுகிறீர்கள் . 

இரண்டும் என்றும் இணைந்திருக்கவேண்டும் . 
ஆனால் , அவை என்றோ இணைந்து உலகு தோற்றுவதாக 
நீங்கள் கூறுவது தவறு . உங்களில் பல ஆன்மவாதிகள் 
கூறுவதைவிட , நீங்கள் கூறுவது பின்னும் முரண்பா 
டுடையது . நீங்கள் பிறருக்கு அறவுரை பகர்கிறீர்கள் . 
ஆன்மா ஒன்றேயானால் அறவுரை தரும் 

ஆசிரியர் , 
பெறும் மாணவருக்கு இடம் ஏது ? பலியாட்டில் ( யாகத் 
தில் ) உயிர்க்கொலை செய்தல் தற்கொலையன்றி வேறென்ன 
ஆகக்கூடும் ? 

படைப்பின் முன் பொருளில்லாது , படைத்தபின் புத் 
தம் புதிதாகத் தோன்றிற்று என்றால் , படைக்கும் இறை 
வன் மட்டும் அங்ஙனம் தோற்றாதது ஏன் ? இறைவன் 
செயலன்றி வேறு செயலில்லை என்றால் , கொலையும் பழியுங் 
கூட அவன் செயலேயாதல் வேண்டும் . ஓருயிர் வாதம் 
உண்மையானால் , கொல்வானும் கொல்லப்படுவானும் , அறி 
வுடை ஆசானும் அறிவுக் குறைவுடைய மாணவனும் , மருத் 
துவனும் நோயாளியும் , ஒன்றுபட்டு அறிவுக்குழப்பம் விளை 


கின்றது . 


மாறா நிலையுடைமை ( அவிசலித நித்தியம் ) பற்றிப் 
பேசுகிறீர்கள் . ஆனால் வளர்ச்சிபற்றிப் பலபடக் கூறுகி 
றீர்கள் . மாறுதலற்ற நிலையுடைய உலகில் வாழ்வு தாழ்வு 
இருக்கமுடியாது . 


95 


நீலகேசி 


+ NS 


பராசரர் இவ்வளவும் கேட்டு , அல்லலுற்றழுங்கி , 
மெய்ம்மை விளக்கம் கோரினார் . நீலகேசி , உண்மை -- 
இன்மை இணைந்த இணைப்பே ( அஸ்தி நாஸ்தி தத்துவமே ) 
உலகின் அடிப்படை என்றும் , பேரான்மா என்பது சமணர் 
சித்தபரமேஷ்டிக்குச் சரியான தாயினும் , அறிவு முதலிய 
பண்புகளை உணர்வற்ற இயற்கையிடம் சுமத்தாது , உயிர் 
களின் இயல்புகள் என்று கூறுதல் நலம் என்றும் விளக் 
கினாள் . இறுதியில் மும்மணி ( இரத்தினத் திரயம் ) விளக் 
கத்தால் பராசரர் விளக்கமுற்றார் . 


பிரிவு 8. வைசேடிக வாதம் 
சாங்கிய ஆசாரியனை விடுத்து நீலகேசி , வைசேடிக 
சமயத் தலைவராகிய லோகஜிதர் குடிலை ( ஆசிரமத்தை) 
அடைந்தாள் . அவர் வைசேடிக முதல்வரான கணாத 
முனிவருடனேயே ஒப்பானவர் என்று சொல்லத்தக்க 
அளவு , அறிவாராய்ச்சியும் புகழும் உடையவர் . அவர் தம் 
நெறியின் அடிப்படைக் கொள்கைகளை விரித்துக் கூற 
லானார் . 

லோகஜிதர் : எங்கள் சமயக் - கோட்பாட்டின்படி 
பொருண்மைகள் ஆறு . பருப்பொருள் ( திரவியம் ) , பண்பு 
( குணம் ) , செயல் (கர்மம் ), தொகை ( சாமான்யம் ) , வகை 
( விசேஷம் ) , கோப்பு ( சமவாயம் ) என்பன . அவற்றுள் 
பருப்பொருள்களாவன : மூலப்பொருள்கள் ஐந்து , திசை , 
மனம் , காலம் , உயிர் ஆகிய ஒன்பதும் ஆகும் . பண்பும் 
செயலும் பருப்பொருள்களைச் சார்ந்து நிற்பவை . தொகை 
பெருந்தொகை , உள்ளுறைதொகை என இருவகை . முன் 
னது பொருளின் உண்மை அல்லது இருப்பை உணர்த் 


96 


வைசேடிக வாதம் 


உடையவை , 


தும் , பின்னது பொருள்களில் உள்ளீடாக உள்ள பொதுப் 
பண்புகளைக் குறிக்கும் . இத்தொகை என்றும் நிலையாய் , 
பொருள்களின் ஒருமைப்பாட்டுக்கு உதவுவதாகும் . வகை 
வேற்றுமைகளுக்கு அடிப்படைக் காரணமாயிருப்பது 
கோப்புப் பொருள்களுடன் அவற்றுக்குரிய பண்புகளையும் 
செயலையும் இணைப்பது . முதல் மூன்று பொருண்மைகளும் 
மட்டும் தனி இருப்பு 

மற்றவை சார்பு 
நிலையின. 

நீலகேசி : பருப்பொருள்கள் ஒன்பது என்று வகுத் 
திருக்கிறீர்கள் . அவற்றுள் மண் , நீர் அனல் , காற்று ஆகிய 
முதல் நான்கும் ஒருவகையே . உலகியல் மரபுப்படி நான் 
காம் எனில் , மண்வகைகளும் பிரிக்கப்படவேண்டும் . 

ஒலி வானியல்பாகக் கூறப்படுகிறது . ஆனால் அது 
பருப் பொருளணுக்களின் உராய்வால் 

ஏற்படுகிறது . 
வானில் இயல்பு என்பதைவிட , வெளியின் இயல்பு என்பது 
கூடச் சால்புடையது . 

பருப்பொருள் தொடர் 
புடையது அன்று எனின் , மணியை அடிப்பதனால் ஓசை 
உண்டாவதை என்னென்பது ? வானம் பருப்பொருளன்று ; 
அழியாதது ; எங்கும் 

நிறைந்தது . ஆனால் ஓசையோ 
வரையறைப்பட்ட பரப்பும் கால எல்லையும் உடைய , பருப் 
பொருள் தன்மை உடையது . 

திசை பருப்பொருளுடனொப்பத் தனிப்பொருளாகக் 
கூறப்பட்டது . ஞாயிறு முதலிய பொருள்களின் நிலைக் 
ளுடன் தொடர்புப் படுத்தினாலன்றி அது அறியொணாதது . 
அது இடவெளியின் ஒரு முறை யேயன்றித் தனிப் பொரு 
ளன்று . தெற்கு மேற்கு என்ற திசையும் , வலம் இடம் 
என்பதும் , உறவு என்ற முறையிலும் தனி நிலையுடையவை 


எடை 


97 


7 


நீலகேசி 


யல்ல . ஒன்றின் நிலை ஒன்றுக்குக் கிழக்கு என்றால் , மற் 
றொன்றுக்கு மேற்கு ஆகும் . ஒன்றுக்கு இடமுள்ள 
பொருள் மற்றொன்றை நோக்க , வலம் ஆகும் . இவை 
பொருள்களின் பலவகைக்சார்பு விளக்கங்களே ( Predieals ) 
அன்றி வேறல்ல . 

மனம் என்பதும் ஆன்மாவின் இயக்கமேயன்றித் தனிப் 
பொருள் அன்று . 

மனம் தனி வகையில் , அதனால் 
அறியப்படும் புல உணர்வுகளும் , தனி நிலைகளாய்ப் பருப் 
பொருள்கள் என்பது ஆகாது , பதினான்கு ஆகும் . காலம் 
என்பதும் இதுபோலப் பொருள்களின் இயக்கத்தினால் ஏற் 
படும் தொடர்புகளுள் ஒன்றே . குணம் , செயல் ஆகியவை 
பொருளுடன் ஒன்றுபட்டே உயிருக்கு உணர்வளிக்கிறது . 
இவ்வுணர்வுக்கான கருவியே கோப்பு . இவற்றைத் தனி 
வகைகளாகக் கொள்ளின் உயிரும் பொருளும் இயக்கமற்ற 
பொருள்களாகின்றன . அறிவும் செயலும் 

உயிரின் 
இணையறாப் பண்பேயன்றி , கோப்பினால் ஏற்படும் தன்மை 
களல்ல . 
லோகஜிதர் : 

பண்பும் பண்பியும் ஒன்றானால் , ஒன்று 
அழியும்போது மற்றதும் அழியவேண்டும் . பச்சோந்தியின் 
நிறங்களுள் ஒன்றழியும்போது பச்சோந்தி அழிவதில்லையே . 
ஆகவே , இரண்டும் வேறு என்று ஏற்படுகிறது . மனி 
தனிடமிருந்து இளமை போயினும் மனிதன் அழிவதில்லை . 
முதுமைதாங்கி நிலைபெறுகிறான் . சுருண்டிருந்த பாம்பு 
ஊரத்தொடங்கினால் , சுருளுரு நீங்கும் பாம்பு நீங்குவதில்லை 
யன்றோ ? 

நீலகேசி : பண்பில்லாத பொருளில்லை . அது அறி 
யப்படவும் முடியாது . அதோடு தனிப் பொருளாயின் 
பருப்பொருளிலிருந்து பிரித்துத் தனிவகையாகத்தான் கரு 


98 


வைசேடிக வாதம் 


தப்படுவானேன் . பருப்பொருளிலேயே அடக்கப்படலாமே ! 
உண்மையென்னவெனில் , பொருள் தொடர்பும் நிலையும் 
உடையது . பண்புகள் அதனுடன் தொடர்புடையவையாய் 
மாறும் இயல்புடைய தன்மைகள் . இரண்டும் பொருள் 
வகையில் ஒன்று ; தன்மை , தோற்றவகையில் வேறு 
பாடுடையவை . 

பண்பும் செயலும் கோப்பினால் பொருளுடன் இணைவு 
உடையவை என்கிறீர்கள் . இணைவு ஏற்படுமுன் அவற் 
றிற்கு நிலை ஏது ? உள் பொருளாயின் , பொருள் தொடர்பு 
இல்லாதபோது நிலைபெறுவது எவ்வாறு ? இல்பொரு 
ளாயின் , கோப்புக்கு உரிய தாகாதே ! 

தெர்கை என்பது அறிவால் அறியப்படும் பண்பு 
களின் பொதுத் தன்மையன்றித் தனியாய் இருப்பதன்று . 
எல்லாப் பொருள்களிலுமே வேறுவேறு பொதுப்பண்புகள் 
இருக்கின்றனவாதலால் , எல்லாம் தொகைகளாதல் வேண் 
டும் . தொகை வகைகள் ஓர் உறவேயன்றி வேறன்று . 
ஒருமுறையில் தொகையாவது இன்னொருமுறையில் வகை 
யாகும் . 

லோகஜிதன் : பண்புகளில் கூடுதல் முறைகள் உண்டு. 
தித்திப்புப் பொருள்களில் மிகுதித் தித்திப்பும் , குறைந்த 
தித்திப்பும் அறியப்படுகின்றன . தொகை அவ்வாறு 
அறியப்படாது . 

நீலகேசி : பொதுப் பண்புகளினால் ஏற்படும் தொகு 
தியே தொகையாதலால் , அதிலும் கூடுதல் குறைகள் 
உண்டு . எடுத்துக்காட்டாகக் குதிரை என்ற தொகையில் 
பொதுப் பண்புகளின் உயர்வு தாழ்வுகளால் உயர்வகைக் 
குதிரை , தாழ்ந்தவகைக் குதிரை என்ற படிப்படியான 


99 


நீலகேசி 


வேறுபாடு காணலாம் . தொகை, வகை ஆகியவை பண்பு 
களின் பொதுமை , வேறுபாடுகளேயன்றி வேறல்ல . தனிப் 
பொருள்களாயின் , எல்லாப் பொருள்களும் எல்லாப் பண்பு 
களுடனும் சேர இடந்தர வேண்டும் . வெண்கொக்குப்போல் 
கருங்கொக்கும் , பறக்கும் பறவைபோல் பறக்கும் விலங்கும் 
இருத்தல் கூடியதாகவேண்டும் . 

கோப்பு நிலையுடைய ( சத் ) அன்று என்று நீங்களே 
ஒப்புக்கொள்வதால் , அதுவும் தனிப்பொருளன்று . 

லோகஜிதன் : பெர்ருள் ஒருமை உடையது , நிலையா 
யானது . பண்புகள் பன்மை வாய்ந்தவை . நிலையற்றவை . 
இரண்டும் ஒன்றாதல் பொருந்தாது . பொருள் பண்பாயின் 
பண்புகள் ஒன்றாகும் . பண்புபோல் பொருளும் அழியும் . 

நீலகேசி : பண்பு பொருள் என்று நான் கூறவில்லை ; 
பொருள் சார்ந்தது . பல பண்புகள் ஒரு பொருள் சார்ந்து 
ஒரே நேரத்திலும் அறியப்படலாம் . பாற்கட்டி என்ற 
ஒரே பொருள் , வெண்மையாகவும் பெரிதாகவும் தித்திப் 
பாகவும் இருக்கலாம் . ஒவ்வொரு நேரம் ஒரு பண்பு பிரித் 
தறியப்படும் . ஆகவே , பன்மைவாய்ந்த பண்புகளும் , நிலை 
யற்ற பண்புகளும் , ஒருநிலையான பொருளைச் சார்ந்து அறி 
யப்படுதல் பொருந்துவதே யாகும் . 

ஒரே பொருளே தொகையாகக் கருதப்படும்போதும் 
சில பண்புகள் கருத்தில் முந்தும் ; வகைகளாகக் கருதப் 
படும்போது , அவை மறைந்து வேறு கருத்துக்கள் முன் 
வரும் . தென்னையை மரம் என்று கூறும்போது மரப் 
பொதுப்பண்பும் , தென்னை வகை என்று கருதும்போது 
கிளையற்றது , இறகு வடிவ ஓலை முதலிய சிறப்புப் பண்ட 
களும் கருத்தில் இடம்பெறும் . 


100 


வேதவாதம் 


1 


நீலகேசி 

கூறிய உண்மைகளின் திட்டத்தை 
உணர்ந்து , 

லோகஜிதன் மனமாறி அவளுக்குத் தலை 
வணங்கிச் சமண நெறியே பெற்றான் . 


பிரிவு 9. வேதவாதம் 
அத்தினாபுரியிலிருந்து புறப்பட்டு , நீலகேசி பல கல் 
தொலைவு நடந்து , காகந்தி நகரை அடைந்தாள் . அங்கே 
வேத நெறியாளர் கலைக்கூடம் ஒன்றிருந்தது . 

அதில் 
பூதிகன் என்ற வேத ஆசிரியன் பல மாணவர்கட்கு வேத 
நெறி புகட்டிக்கொண்டிருந்தான் . நீலகேசி வேதநெறி 
பற்றி வாதிட வந்திருப்பதாகச் சொல்லவே , அவன் மாண 
வர் புடைசூழ முன்வந்து அவளிடம் வாதாடினான் . 

பூதிகன் : எங்கள் முதனூல் வேதம் ஆகும் . அது 
காலங் கடந்தது ; தானே இயங்குவது . வேதத்தை மூல 
மாகக் கொண்டு பல மெய்ந்நிலை விளக்க முறைகள் ஏற்பட் 
டுள்ளன. 25 மெய்ந்நிலைகளைக் கொண்ட சாங்கியம் , 6 பருப் 
பொருள்களை விரித்துரைக்கும் வைசேடிகம் , படைப்பு 
முறைகூறும் படைப்பு வாதம் (சிருஷ்டி வாதம் ), கடவுள் 
இயல்புரைக்கும் கடவுள்வாதம் ( பிரமவாதம் ) , பல தெய்வங் 
கள் பெயரையும் கொள்கைகளின் பெயரையும் ஒட்டி ஏற் 
பட்ட , வைணவம் , மாகேசுரம் , பாசுபதம் , பாஞ்சராத்திரம் , 
பரிவிராஜிகம் முதலிய முறைகள் ஏற்பட்டிருக்கின்றன . 
இவற்றிலும் உட்கிளைகள் பல . இவை எல்லாமே வேதத்தை 
அடிப்படையாகக் கொண்டுள்ளவை . 

நீலகேசி : உங்கள் வேத நெறி அல்லது மீமாம்சக 
வாதம் , கடவுள் மறுப்பு (நாத்திகச் ) சார்பானது ; எல்லா 
மறிந்த தலைவரை ஏற்ப தன்று , ஆயினும் , கடவுளையும் 


101 


நீலகேசி 


சிறு தெய்வங்களையும் வழிபடும் பல நெறிகளுக்கு அத 
னைத் தாயகமெனக் கொள்கிறாய் . பிந்தியவை சிறந்த 
தென உங்களுக்குத் தோன்றினால் , உங்கள் கடவுள் மறுப் 
புக் கொள்கை வாய்ந்த வேத நெறியை விட்டுவிடுவது 
தானே ? 


பூதிகன் : (கடுஞ்சினத்துடன் ) யாரைக் கடவுள் மறுப் 
பாளர் என்றாய் ! எங்கள் வேதம் யாவராலும் உரைக்கப் 
பட்டது அன்று ( அபௌருஷேயம் ) என்ற நிலையை உன்னால் 
அறியப்படமுடியாது . அதனைக் கற்கும் தகுதி சூத்திரச்சி 
யாகிய உனக்கு இல்லை . அறியாத , அறியமுடியாத ஒன்றை 
ஆராய்ந்துரைக்க உனக்கு உரிமை ஏது ? 


நீலகேசி : நன்று சொன்னாய் . நால்வகுப்புக்குப் புறம் 
பர்ன சண்டாளர்கள் ( பஞ்சமர் ) கூட உங்கள் வேதமொழி 
களை உரைத்திருக்கும்போது , அதனை அறிய ஒருவருக்குத் 
தகுதி இல்லை என்று கூற வெட்கமில்லையா ? வேதங்களை 
வகுத்தும் மந்திரந் தந்தும் , முனிவர்கள் என்று உங்களால் 
கொள்ளப்பட்ட வசிட்டர் , அகத்தியர் , சக்தி , பராசரர் , 
வியாசர், சுகர் ஆகியவர்கள் பிறப்பையும் மரபையும் 
ஓர்ந்து பார்க்கவேண்டும் . வசிட்டரும் அகத்தியரும் நான் 
முகனுக்குத் தேவருலக நடனமாதான திலோத்தமையிடம் 
பிறந்தவர்கள் . சக்தி வசிட்டருக்குச் சண்டாளமாதொருத்தி 
யிடம் பிறந்தவர் . பராசரர் சக்தி மகன் . வியாசர் பரா 
சரருக்கும் வலைச்சிக்கும் பிறந்தவர் . வியாசர் தம் மூதாட்டி 
யான திலோத்தமையிடம் பெற்ற பிள்ளை சுகர் . 
தகைய உயர் பிறப்பாளர் மொழிகளுக்குத் தெய்வத் 
தன்மை கற்பித்த நீங்கள் , என் நல்குடிப் பிறப்பை இழித் 
துரைப்பது நகைக்குரியது . 


102 


வேதவாதம் 


பிறப்பால் உயர்வு இழிவு இல்லை என்பதற்கு எடுத்துக் 
காட்டாக இவர்கள் பெயர்களையே எடுத்துக்கூறி , அவர் 
களை மேம்பாடடையச் செய்தது தவமே என்று உங்கள் 
நூற்களே கூறுவதை நீங்கள் உணரவில்லை . 

பூதிகர் : சரி போகட்டும் . வேதங்களிலிருந்து 
மேற்கோள் காட்டுகிறாய் . தெய்வீகமென நாங்கள் கொள் 
ளும் அவ் வாய்மொழிகளுள் நீ யாதேனும் குறை காட்ட 
முடியுமா ? 
நீலகேசி : 

ஏராளமாகக் காட்டமுடியும் . அவை 
மனிதர் வாய்மொழி என்பதற்கு அவையே சான்று பகர் 
கின்றன . அவற்றுட் பல நடைமுறைக்கு ஒத்துவாரா 
தவை . பொய்யுரைகள் மலிந்தவை . அது பிற்காலத்தது 
என்பதற்கான தெளிவுகளுண்டு . கீழ்வகை உலக ஆவல் 
களையே அவை வற்புறுத்துகின்றன . தீநெறிக்கு ஊக்கு 
கின்றன. கொடுமை , கீழ்மை ஆகியவற்றுக்குத் துணை 
தருகின்றன . 

பூதிகர் : இவ்வுரைகள் எவ்வாறு பொருந்தும் ? 

நீலகேசி : மனிதர் வழங்கும் மொழியில் பிற நூல் 
களிற் காணப்படும் அதேவகை பிறப்பு , நடை , சொல் ,, 
எழுத்து ஆகியவற்றால் அமைந்து , தெய்வ நூல் என்பதற் 
கான சிறப்புப் பண்பு எதுவும் , இல்லாதிருப்பதனால் அது 
மனிதர் ஆக்கிய நூலே . தெய்வமே மாந்தர் நாவில் நின்று 
கூறியது எனக் கொண்டால் , வே தமட்டுமென்ன , எல்லா 
நூல்களும் தெய்வத் தன்மை மிக்க ஆன்றோர் நாவில் 
தோற்றியதேயாகும் . மேலும் வேதங்களைப்பற்றிக் கூறு 
கையில் , பிருக தாரணிய உபநிடதம் பெரியோர்களால் கூறப் 
பட்டது 

(மஹதோ பூதஸ்ய நிஸ்வாஸிதம் ) றே 


என்ே 


103 


நீலகேசி 


குறிப்பிடுதல் காணலாம் . வேதங்களில் ஒன்று தித்திரி 
யால் கூறப்பட்டதாதலால் , தைத்திரி எனப்பட்டது . இது 
வும் , ஓர் ஆசிரியன் அருளியது 

எனக் 

கூறுகிறது . 
தித்திரி என்ற மனிதர்கூட அதே நூலில் குறிப்பிடவும் 
பெறுகிறார் . 
பூதிகர் : வேதங்கள் யாரால் 

யாரால் எப்போது அருளப் 
பட்டன என்று கூறப்படவில்லையே . பிற நூல்கள் அவ் 
வாறு குறிக்கப்பட்டன : ஆதலால் , வேதங்கள் தொடக்க 
மற்றவை , தெய்வீகச் சார்புடையவை என்பது பெறப்படு 


கின்றது . 


என்று 


நீலகேசி : தொடக்கமறியப்படாததால் ஒரு பொருள் 
தொடக்கமற்றது ஆகாது . பொதுமக்களிடையே வழங்கும் 
எத்தனையோ பழமொழிகள் யார் இயற்றியவை ? எப்போது 
இயற்றப்பட்டவை 

அறியப்பட முடியாதவை . 
ஆயினும் , அவை மனிதர் ஆக்கியவையன்றித் தெய்வீக 
மல்ல என்பது தெளிவு . 

மேலும் மனிதர் புற்றிலிருந்தும் , கலத்திலிருந்தும் 
நிலத்திலிருந்தும் , விலங்கிலிருந்தும் பிறந்ததாக வேதம் 
கூறுவது , நடைமுறை யறிவுக்குப் பொருந்தாதவை, இந் 
திரனும் சூரியனும் முறையே ஆண்பாலாகிய அருணனை 
மருவி , வாலி சுக்கிரிவரைப் பெறுதல் , இந்திரன் தன்குறி 

ஆட்டுக்கடாவின் குறியை ஒட்டப்பெறுதல் , 
ஆகிய அறிவுக்குப் பொருந்தர்க் கதைகள் , அவற்றில் 
இடம்பெறுகின்றன . என்றும் நிலைபேறுடைய தும் எங்கும் 
நிறைந்ததுமான ஆன்மா , இடம்விட் டிடம்பெயர்வதாகக் 
கூறப்பட்டுள்ளது . கர்ணன் கன்னியாகிய குந்தியின் காது 
வழியாகப் பிறந்த கதை , வாழ்க்கைக்கு எவ்வளவு முரண் 
பட்டது ? 


யிழந்து 


104 


வேதவாதம் 


குருடன் விழுந்த மணி பொறுக்குதல் , விரலற்ற 
முடவன் அவற்றை மாலையர்கக் கோத்தல் , கழுத்தற்ற 
மனிதன் அதை அணிதல் ஆகிய முழுப் பொய்யுரைகள் 
வேதங்களில் மலிந்துள்ளன . இவை நடவாச் செயல்மட்டு 
மல்ல , நடக்க முடியாத செயல்கள் . அறிவுப்பகுதியில் 
( ஞான காண்டத்தில் ) எல்லாம் கடவுள் ( பிரமம் ) என்றும் 
பன்மைத் தோற்றமும் வேற்றுமையும் மயக்கத் தோற்றம் 
என்றும் கூறப்படுகிறது . ஆனால் , வினைப்பகுதியில் (காம 
காண்டத்தில் ) வேள்வி , உலக அவாக்கள் புகழப்பெறு 
கின்றன . இவை ஒன்றுக்கொன்று முரணான கூற்றுக் 
கள் . குருக்கள் ஆடு , மாடு , யானை பரிசு பெறுவது சமயத் 
தலைவர்களே உலக அவாவி லழுந்தியவர் என்று காட்டு 
கிறது . யாக்ஞவல்கியர் சனகரிடம் தாம் வேள்வியில் முனை 
வது உண்மையறியும் அவாவாலன்று ; காணிக்கை பெறும் 
நோக்கத்துடன் மட்டுமே என்று ஒத்துக்கொள்கிறார் .. 
குருக்கள் இங்ஙனம் உலகப்பற்றில் மூழ்குவதால் , அவர்கள் 

படிப்படியாக உலகியலாளரினும் கீழ்நிலையடை 

வேளாண் செல்வன் ஒருவன் , தன் புதல்வருள் 
ஒருவனிறந்தபின் அவன் ஆன்மா நன்னிலையடையும்படி 
அவன் பங்காகிய பாதி செல்வத்தைக் குருக்களுக்கு 
நன்கொடையாக அளித்தான் . ஒரு மகன் இறந்தால் பாதி 
செல்வத்துக்காளாய்ச் செல்வனான குருக்கள் , மற்ற மகனும் 
இறந்தால் முழுச்செல்வமும் கிடைக்குமே என 
தாக உங்கள் சமய நூல்களே கூறுகின்றன . 

உங்கள் மறை நூல்கள் குடிவகை , ஊனுண்ணல் , சிற் 
றின்பம் ஆகியவற்றை ஆதரிக்கின்றன . சௌத்ரமணி 
வேள்வியில் குருக்கள்மார் குடித்து ஆடுவதே தலைமை 
யான நிகழ்ச்சி . வேள்வியில் உயிர்கள் கொல்லப்படுவது 


மனம் 


கிறது . 


ஏங்கின 


105 


நீலகேசி 


மட்டுமன்றி அவற்றின் ஊனும் உண்ணப்படுதல் கட்டாய 
மாகும் . பிள்ளையின்றேல் வீடில்லை என்ற எச்சரிக்கை 
யினால் பௌண்டரம் முதலிய வேள்விகள் செய்யப்படுகின் 
றன . இதில் , கற்பிழத்தல் ஒரு நற்செயலாக்கப்படுவதனால் 
சிற்றின்பமும் ஒழுக்கக்கேடும் சமய ஆதரவு பெறுகின்றன . 

மற்றும் வேதங்கள் பல தெய்வங்களை வணங்குவ 
துடன் நில்லாது , பல இடங்களில் பல தெய்வங்களைத் 
தனித்தனி முழுமுதற் கடவுள்கள் எனக்கூறிப் படிப்பவர் 
மனத்தில் மயக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டுபண்ணு 
கின்றன . பல அடிப்படைக் கருத்துக்கள் பல பொருள்படக் 
கூறப்பட்டுள்ளன . பல்வேறு திறத்தாரால் பல்வேறு 
பொருள் கொள்ள இடம் தந்து , அவை மயங்கவைத்தல் 
என்ற குற்றத்தின்பாற் படுகின்றன . எடுத்துக்காட்டாக 
அஜேநயஷ்டவ்யம் என்ற தொடரில் அஜம் என்பதனை 

என்று ஒருசாராரும் , முளைத்தல் வலிவு அற்ற 
வறுத்த நெல்மணி என்று மற்றொருசாராரும் பொருள் 
கொள்ளும்படியா யிருக்கிறது . இம் மயக்கம் உபரிசரவசு 
வின் கதையில் தெளிவாக விளங்குகிறது . 

மகாபார தம் சாந்தி பருவத்தில் உபரிசரவசு கதை 
கூறப்படுகிறது . வியாழபெருமான் (பிருகஸ்பதி ) தலைமை 
யில் இந்திரனால் நடத்தப்பெற்ற வேள்வியில் குருவான 
வியாழன் வேள்விக்காக மாவிலங்கு செய்யும்படி கூறு 
வதுகேட்டு , ஊனுண்ணும் விருப்புடன் வேள்விக்கு வந்த 
தேவர்கள் வெகுள, முனிவர்கள் வியாழனையே ஆதரிக்க , 
இருவரிடையேயும் நடுவராக அமர்ந்த அரசன் வசு , 

அகச் 
சான்றுமீறித் தேவர்புறம் தீர்ப்பளித்து நரகடைந்தான் . 

இக்கதை சமணர் கோட்பாட்டை நினைவூட்டுகிறது , 
வேத வேள்விகள் மா அரிசி முதலிய படைப்புகளா 


106 


வேதவாதம் 


மகா 


லேயே முனிவர்களால் தொடக்கத்தில் செய்யப்பட்டன 
என்றும் , ஊனுணவு பிற்காலத்தில் ஏற்பட்டு வேள்வி 
தூய்மை கெட்டதென்றும் சமணர் கொள்கின்றனர் . 
பாரதக் கதை சமணர் கோட்பாட்டை வலியுறுத்துகிறது 
என்பதில் ஐயமில்லை . 

மேலும் வேதங்களிலேயே சனகர் , யாக்ஞவல்கியர் 
உரைத்தார் என்று வருவதாயிருப்பனவும் , நூலின் பாக்கள் 
இவ்வளவு என்பது வரையறுக்கக் கூடிய தாயிருத்தலும் 
அதை நீங்கள் வரையறையற்றது ( அருந்தம் ) என்பது 
பொருந்தாது . பொருந்தின் , இவ் வேதம் எல்லையற்ற 
வேதத்தின் ஒரு பகுதி என்றே கொள்ள வேண்டும் . எல்லை 
யற்ற வேதம் அறிவானால் எல்லாச் சமயங்களுக்கும் மூலம் 
அது என்னல் வேண்டும் . வேதத்தை வைத்துக் கூச்ச 
லிடும் நீங்கள் , ஒப்புக்கொள்ளாத இந் நிலையை நாங்கள் 
ஏற்கிறோம் . 

பூதிகர் : நீங்கள் உங்கள் சமயத்துக்கு வேதத்தில் 
ஆதாரங் காட்டுவதானால் உங்கள் இறைவனாகிய அருகன் 
அதில் குறிப்பிடப்படவேண்டும் ! 

நீலகேசி : ஆம் : இருக்கு வேதத்திலேயே , 
“ Arhan bibarshi Sayakani Danvan 
Arhantu Viswaroopam 
Arhat Brahmi 
Arha Eva Itham Sarvam 
Eth Bootham Yach Abavyam 

Ya Yevam Veda " 
முதலிய வாசகங்கள் உள்ளன . இதேபோன்று வாய்மொழி 
( ஆகமங்கள் ) அருளிய இறைவன் நிறையறிவினன் என்று 
சமணர் கொள்வதுபோலவே வேதங்களும் , 


107 


நீலகேசி 


" Savetti Viswam 

Viswam Na Hi Thasya Vetta 
Thamahu ragriyam Purusham Mahantam and 

Hiranyagarbasarvagnaha " 
என்று கூறுகின்றன . 

எல்லா மக்களும் நான் முகனிடமே பிறந்ததாகக் 
கூறும் நீங்கள் , உயர்வு தாழ்வு கற்பிப்பதேன் ! தலையில் 
பிறத்தல் உயர்வும் காலில் பிறத்தல் இழிவும் ஆம் எனின் , 
கடவுளாகிய நான்முகன் உடலிலேயே உயர்வு தாழ்வு 
ஏற்படுமா ? மேலும் உங்கள் நூல்களிலேயே திருமால் 
தலையில் பிறந்த வியர்வை தீயதாகவும் காலில் பிறந்த 
கங்கை தூயதாகவும் ; உந்தியிற் பிறந்த நான்முகன் தெய்வ 
மாகவும் , காதுகளில் பிறந்த மது கைடபர் தீயோராகவும் 
கூறப்பட்டிருக்கிறதே . 

வேதங்களை வரையறையின்றிப் புகழும் நீங்கள் , உங் 
கள் கொலை வேள்விக்கே இடம் தேடுகிறீர்கள் . வேதங்களை 
முன்னோர்கள் நூலாக மட்டும் கொள்ளும் நாங்கள் , அத 
னைப் பழிக்காமல் அதன் பெயரால் நடைபெறும் தீமை 
களையே பழிக்கிறோம் . 

நீலகேசியின் சொற்கள் பூதிகன் உள்ளத்திலும் , அவன் 
மாணவர் உள்ளத்திலும் பதிந்து அவர்களைத் திருத்தின . 
அவர்கள் கொல்லாநெறி மேற்கொண்டு அப்பழ அறநெறி 
யில் நிற்கத் தொடங்கினர் . 


பிரிவு 10. பூதவாதம் 
வேதவாதியை வென்று நீலகேசி வெற்றிகரமாகத் 
திரும்பி வரும் வழியில் , உலோகாயத ( அனாத்ம நாஸ்திக ) 
நெறியாகிய பூதவாதத்தின் பேர்போன தலைவனான பிசா 


108 


பூத்வாதம் 


சகனைச் சந்தித்தாள் . அவன் மதன ஜி தெனென்ற அரசன் 
ஆதரவுபெற்று அவன் அரண்மனையிலிருந்தான் . எனவே , 
அவ் அரசன் அவையிலேயே வாதம் தொடங்கிற்று . ( இந் 
நெறியின் முதல்வன் சார்வாகனாதலால் இது சார்வாகம் 
எனவும் பெயர்பெறும் ). 

பூதவாதத்தின் அடிப்படைக் கொள்கைகள் யாவை 
என்று நீலகேசி வினவ , பிசாசகன் 

அதை விளக்கிக் 
கூறலானான் . 


உலக 


பிசாசகன் : பொருள் வேறு , பண்பு வேறு என்ற 
மயிரிழைப் பாகுபாடுகளை நாங்கள் ஏற்பதில்லை . எங்க 
ளுக்கு அடிப்படை உண்மைகளாவன ஐந்து பூதங்களே . 

நடைமுறைகள் எல்லாம் அவற்றினிடமிருந்தே 
தோன்றி இயங்குபவை . அனல் , மண் , நீர் , காற்று , வெளி 
என்ற இவ்வைந்து பூதங்களும் நிலையாயன ; மெய்ம்மைகள் . 
இவற்றிலிருந்து முறையே கண்கள் , மூக்கு , நாக்கு , உடல் , 
காதுகள் ஆகிய பொறிகள் தோற்றுகின்றன . அவற்றி 
னிடமிருந்து நிறம் , மணம் , கவை , ஊறு ; ஓசை ஆகிய புல 
ணுணர்வுகள் எழுகின்றன . மா , வெல்லம் முதலாய ஐம் 
பொருட்களின் சேர்க்கையால் வெறி தரும் சாராயம் உண் 
டாவதுபோலவே , இவ் ஐந்தின் சேர்க்கையால் அறிவு 
தோற்றமெய்துகின்றது . அதனிடமாக இன்ப துன்பமுண் 
டாய் , ஐம்பூதங்களின் செறிவுக்கியைய வளர்ச்சியுற்று 
வேறுபட்டுப் பிரிந்தொழிதலால் இவையனைத்தும் - அழி 
வுறுகின்றன . 

உயிர் என்ற ஒன்று இல்லை . சூழ்ச்சிமிக்கவர் கற்பனை 
யில் தோன்றிய இப்பொய்ம்மையை அறிவற்ற ஆயிரமாயிர 
மக்கள் நம்பி ஏமாறுகின்றனர் . முக்காலத்தும் உயிர் என்ற 


109 


நீலகேசி 


பொருள் இல்லை ; இருப்பவை , இருந்தவை , 

இருக்கப் 
போகின்றவை எல்லாம் ஐம்பூதங்களே , 

நீலகேசி : உங்கள் முடிந்த உண்மையை நீங்கள் 
கண்டறிந்தவகை யாது ? புலனுணர்வாலறிந்தீர்களா ? உய்த் 
துணர்வாலா ? அல்லது நிறையறிவுடைய உங்கள் தலைவர் 
அறிவாலா ? உங்கள் சமயத்தைத் தோற்றுவித்த முதல் 
வர் யாருமில்லாததால் , அதற்கு வாய்மொழியும் இருக்க 
முடியாது . நிறையறிவுடைய முதல்வர் மட்டுமே வாய் 
மொழி போன்ற நிறை அறிவுரை தரமுடியும் , வினைச்சார் 
பற்ற அத்தகைய முதல்வருக்கு உங்கள் கோட்பாட்டிலும் 
இடமிருக்கமுடியாது . நீங்கள் ஏற்கும் அளவை கண்கூடு 
( புலனறிவு ) ஒன்றே . அதன் வாயிலாய் 

புலனறிவுக்கு 
மூலமான உடல் , அதற்கு மூலமான முடிந்த உண்மைகள் 
ஆகியவற்றை அறிவதெவ்வாறு ? பூதங்கள் ஒன்று சேர்வ 
தால் புதிதான உயிர்த் தன்மையுடைய அறிவு தோன்றுவ 
தெவ்வாறு ? பூதங்கள் முதற்காரணமா , ( மூலப்பொருளா ) 
நிமித்தகாரணமா ( செய்வோனா ? முதற் காரணமானால் , புல 
னன்றி அறிவும் உணர்வும் தோன்றுமா ? 

பிசாசகன் : விறகிலிருந்து தீ தோன்றுவது போலவே 
தான் புலன்களிலிருந்து உணர்வும் . 

நீலகேசி : விறகில் தோன்றும் தீ , விறகைப்போலவே 
உணர்வற்றது . விறகுடன் எரிந்து அதனுடன் ஒழிவதே 
யன்றித் தன் செயலாக எதுவும் உடையதன்று . பூதங்கள் 
சேர்க்கையில் 

தோன்றுவது அவ்வாறன்று . 
பூதங்கள் அறிவும் உணர்வும் அற்றவையாயினும் உயிர் 
அவற்றை உடையது. அப்படியிருக்க , பூதங்களிலிருந்து 
உயிர் எவ்வாறு தோன்றும் . 


உயிர் 


110 


பூதவாதம் 


மேலும் விறகு மிகுதிப்பட்டால் தீ வளரும் . ஆனால் 
உடல் வளர்ச்சியுடன் உணர்வு வளர்ச்சி யடைவதில்லையே . 
பூதச் சேர்க்கையாலுண்டாகும் புலனறிவு , பூதச் சார்பான 
பொருள்களை உணர்ந்தும் உயிர் , உணர்வு , அறிவு ஆகிய 
வற்றை உணர்வதில்லை . 

நல்வினை உணர்வு , தீவினையச்சம் , அகச்சான்று 
ஆகியவைகள் புலனுடன் தொடர்பற்றவை . 

ஐம்பூதங்கள் சேர்க்கையால் அறிவு உண்டாகும் என் 
கிறீர்கள் . ஆனால் புலன்கள் அவ்வப்பொறிகள் வாயிலாக 
மட்டும் அறியப்படுவானேன் ? ஐம்பொறிகளுள் சிலபொறி 
களே உடைய கீழுயிர்கள் ஐம்பூதங்களில் சில பூதங்கள் 
குறைய உண்டானவையா ? சில பூதங்கள் குறைந்தும் ஒரு 
பூதமே தனித்தும் புலனறிவுண்டாமெனில் , ஐம்பூதமும் 
ஐம்பொறியும் சேர்ந்தே அறிவுண்டாமெனும் கோட்பாடு 
வீழ்ச்சியுறுகிறது . இவற்றுக்கும் மேலாகப் பொருளுண் 
டெனின் , ஆன்மாவை ஒப்புக்கொண் டர்கவேண்டும் . 

பூதங்கள் , புலனுணர்வு இல்லாதபோது முன் நினைவு 
ஏற்படுகிறதே . மனம் என்ற ஒன்றின்றி அது எவ்வாறு 
ஏற்படும் ? பசி , சினம் , அவா , சிற்றின்பம் ஆகியவை புல 
னுணர்விலடங்குபவை அல்லவே ? சிறு குழந்தை அழு 
வது , பால் குடிக்க முனைவது எவ்வறிவின் பாற்படும் ? 
இவை இயற்கையானால் , அவை வளர்ச்சிப் பருவந்தோறும் 
மாறுபடுவானேன் ? உயிர்வகைதோறும் 

வேறுபடு 
வானேன் ? 


உயிர்கள் உணர்விழந்த நிலையில் புலனுணர்வில்லா 
மலும் உயிர் நிலவுகிறதே . புலனுணர்வு கடந்த உயிர் 


111 


நீலகேசி 


இருக்கவேண்டுமன்றோ ? உடலில் பூதச் சேர்க்கை அழியா 
மலே உயிர் போவதெவ்வாறு ? 

பிறப்புக்கு முன்னும் இறப்புக்குப் பின்னும் உயிர் 
இல்லை . அவ்வுணர்வு இல்லாததனால் என்கிறீர்கள் . 
பிறப்புக்கு முன்னும் இறப்புக்குப் பின்னும் பூத உணர்வில் 
லாததால் பூதங்களுமில்லை என்று கொள்ளலாமா ? 

ஒரேவகை உடலுடைய உயிர்கள் பலபடி அறிவு , பல் 
வகை அறிவுநிலை , இன்ப துன்ப நுகர்வு உடையவையா 
யிருப்பானேன் ? 

பொருள் சேமித்துப் புதைத்துவைத்து இறந்தவன் 
பிள்ளைகளுக்கு இடமறிவிக்கும் நிகழ்ச்சிகள் ஆங்காங்கு 
ஏற்படுகின்றனவே ? இறப்புக்குப்பின் உயிர் இல்லை என் 
றால் , இது எவ்வாறு கூடும் . 

பிசாசகன் : (விலாப்புடைக்க நகைத்து ) புலனாலறியப் 
படாதவை பொய்யாகும் . பொய்யைப்பற்றி ஏன் இவ்வளவு 
மயிரிழை ஆராய்ச்சி ! 

நீலகேசி : ஆவியை நம்பாத உனக்கு நேரிடையாக 
ஆவியைக் காட்டுகிறேன் என்று கூறித் தன்தெய்வ ஆற்ற 
லால் பிசாசகன் முன் ஒரு பேய் வடிவுடன் தோன்றினாள் . 
பிசாசகன் அஞ்சி உணர்வற்று நின்றான் . நீலகேசி அவ 
னைத் தேற்றி , அஞ்சவேண்டாம் . இது உன் தாயுருவம் ; 
வேறன்று . நீ பிசாசகன் என்று பெயர்பெற்றதே அத 
னால் தான் ! என்றாள் . 

பிசாசகன் நீலகேசியின் அறநெறி ஏறினான் . நீலகேசி 
யும் தன் அறப்பணியால் மன நிறைவடைந்து தன் அறிவு 
நிலையில் நின்று வீடுபேறுற்றாள் ; 


